வாய்மையே 


வெல்லும் 


சட்டச் சொல் அகராதி 
LAW LEXICON 


1979 ஆம் ஆண்டு வெளியீடு 


தமிழ்நாடு அரசாங்கம் 

1979 


தமிழ்நாடு சட்டத்துறை 
ஆட்சிமொழி ஆணையம் 

சென்னை 


வாய்மையே 
வெல்லும் 


சட்டச்சொல் அகராதி 

( LAW LEXICON ) 


1979 ஆம் ஆண்டு வெளியீடு 


தமிழ்நாடு அரசாங்கம் 

1979 


தமிழ்நாடு சட்டத்துறை ஆட்சிமொழி ஆணையம் 

சென்னை 


தமிழ்நாடு அரசாங்கம் 


தமிழ்நாடு சட்டத்துறை ஆட்சிமொழி ஆணையம் 


தலைவர் : 


திரு . எஸ் . மகராஜன் , பி.எஸ்ஸி . , பி.எல் . , 

முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி , சென்னை . 
திரு . ஏ . சிதம்பரம் , பி.ஏ. , பி.எல் . , 

முழு நேர உறுப்பினர் 
முன்னாள் தலைமை செஷன்ஸ் நீதிபதி , ( செயல் உறுப்பினர் 
சென்னை . 

பொறுப்பு ) . 


திரு . கீ . இராமலிங்கம் , எம்.ஏ. 


பகுதி நேர உறுப்பினர் . 


பகுதி நேர உறுப்பினர் . 


திரு . ச . இராஜு செட்டியார் , பி.ஏ. , பி . எல் . 
திரு . ச . சு . இராமசுவாமி , பி.எஸ்ஸி . , பி.எல் . 


பகுதி நேர உறுப்பினர் , 


பகுதி நேர உறுப்பினர் . 


திரு . கா . பாலசுப்பிரமணியம் , பி.ஏ. , பி.எல் . 
முன்னாள் செயலாளர் , 
சட்டத்துறை , தமிழ்நாடு அரசாங்கம் . 


பகுதி நேர உறுப்பினர் , 


திரு . கோ . முத்துப் பிள்ளை , பி.ஏ. , 
முன்னாள் அரசு இணைச் செயலாளர் . 


பதவி வழி உறுப்பினர் . 


திரு . எஸ் . வடிவேலு , பி.ஏ. , பி.எல் . , 
செயலாளர் , சட்டத்துறை , 
தமிழ்நாடு அரசாங்கம் . 


திரு . கொண்டல் சு . மகாதேவன் , பி . எ ஸ்ஸி . , 


பதவி வழி உறுப்பினர் . 


எம்.ஏ. , 


இயக்குநர் , தமிழ் வளர்ச்சித் துறை , 
தமிழ் நாடு அரசாங்கம் . 


பதவி வழி உறுப்பினர் , 


திரு . டாக்டர் ஔவை து . நடராஜன் , 

எம்.ஏ. , எம் . லிட் . , பிஎச்.டி . , 
இயக்கு நர் , மொழிபெயர்ப்புத் துறை , 
தமிழ்நாடு அரசாங்கம் . 


திரு . கு . ராஜாராம் ,, பி.எஸ்ஸி . , பி . எல் . 


துணைச் செயலாளர் . 


உதவிச் செயலாளர் . 


திரு . க . மோகனசந்திரன் , 
பி.எஸ்ஸி . , பி.எல் ; டி.எல் & ஏ.எல் . 


128A- 1 _ 1A 


முன்னுரை 


1976 நவம்பர் 14 ஆம் நாளிலிருந்து தமிழகத்தில் உயர் நீதி 
மன்றத்திற்குக் கீழமைந்துள்ள எல்லாக் குற்ற வழக்கு நீதிமன்றங் 
களிலும் தமிழே தீர்ப்பு மொழியாகச் சட்டப்படி ஏற்றுக்கொள் 
ளப்பட்டிருக்கிறது . அவ்வாறு தமிழ் தீர்ப்பு மொழியாவதற்கு 
ஏறக்குறைய நான்கு மாதங்களுக்கு முன் தமிழ் நாடு சட்டத்துறை 
ஆட்சிமொழி ஆணையம் குற்ற வழக்கு நீதி மன்றங்களுக்கு இன்றி 
யமையாத மூன்று சட்டத் தொகுப்புகளையாவது மொழிபெயர்த் 
துத் தர வேண்டுமென்று தமிழ் நாடு அரசாங்கம் கோரியது . 
அரசாங்கத்தின் கோரிக்கைக்கிணங்கி , ஆணையமும் குற்ற விசா 
ரணை முறைச்சட்டம் ( Criminal Procedure Code ) , இந்தியத் தண்ட 
னைச் சட்டம் ( Indian Penal Code ) , இந்தியச் சாட்சியச் சட்டம் 
( Indian Evidence Act ) ஆகியவற்றை மூன்றரை மாதங்களில் மொழி 
பெயர்த்து முடித்து , மொழிபெயர்ப்புகளைத் தமிழ் நாடு அரசாங் 
கத்தின் அச்சகத்தில் அச்சிட்டு 1976 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 
14 ஆம்தேதியில் புத்தக வடிவில் வெளிக்கொணர்ந்தது . இவ்வளவு 
விரைவில் மொழி பெயர்க்கவேண்டிய நிலையில் அதிகத் தவறுகள் 
ஏற்படாமல் தடுப்பதற்கு ஆணைய உறுப்பினர்களும் அலுவலர் 
களும் எடுத்துக் கொண்ட முயற்சி கொஞ்சநஞ்சமல்ல . 


மேற்சொன்ன மூன்று சட்டங்களை மொழிபெயர்க்கும்போது 
ஆணையத்துக்குத் துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்த சில 
கருத்துக்களையும் கொள்கைகளையும் இம் முன்னுரையில் குறிப் 
பிடுவது பயனுள்ளதாக இருக்குமெனக் கருதுகிறேன் . 


ii 


வகையான 


மொழியியல் இலக்கணத்தாலும் மரபாலும் பண்பாட்டி 
னாலும் முற்றிலும் வேறுபட்டவை ஆங்கிலமும் தமிழும் . ஆங்கில 
மொழியிலுள்ள நூல்களைத் தமிழில் மொழிபெயர்க்கும்போது 
மூலத்துக்கு உண்மையோடு இருக்க வேண்டும் என்ற கடமை 
யோடு தமிழ் மரபைப் பாதுகாக்க வேண்டும் என்ற கடமையையும் 
மொழிபெயர்ப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது . 
இக்கடமைகளைச் சரிவர ஆற்றமுடியாத காரணத்தால் , “ மொழி 
பெயர்ப்பாளர் தமிழ் ' ' என் ற ஒரு புது 

தமிழ் 
உற்பத்தியாகிக் கொண்டிருக்கிறது . தமிழ் வாக்கிய அமைப்பு 
களுக்கு முரண்பட்டவை ஆங்கில வாக்கிய அமைப்புகள் . ஆங்கில 
வாக்கிய அமைப்புகளின் ஆதிக்கத்திலிருந்து மீள முடியாமல் சில 
மொழிபெயர்ப்பாளர்கள் , தமிழையே ஆங்கிலத்தைப் போல . 
பூட்ஸ் கால் கொண்டு நடக்கச் செய்வதோடு , தமிழை , தமிழ் 
முறை பிறழ்ந்து பேசச் செய்யவும் செய்கிறார்கள் . இவ்வாறு 
விளைகிற மொழிபெயர்ப்பாளர்களுடைய தமிழை , தமிழ் மாத்தி 
ரமே கற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது ; ஆங்கிலம் கற்ற 
தமிழர்களும் , இந்த மொழிபெயர்ப்புத் தமிழை நேரடியாகப் 
புரிந்து கொள்ள முடியாமல் , அதை ஆங்கிலத்தில் மறு மொழி 
பெயர்ப்புச் செய்து , அதன் பொருள் என்னவாக இருக்கலாம் 
என்று ஊகம் செய்து கொள்கிறார்கள் . ஆனால் , தமிழ் மாத்தி 
ரமே கற்றவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் தமிழ் மரபு 
கெடாது தமிழாக்கம் செய்ய முயன்றிருக்கிறது இந்த ஆணையம் . 


ஒவ்வொரு மொழியும் சொற்களாலும் சொற்றொடர்களா 
லும் வாக்கியங்களாலும் தனித்தன்மையைக் கொண்டிருப்பதோடு 
கருத்துக்களாலும் கருத்துக்களைச் சொல்லும் 

முறைகளாலும் 
உத்திகளாலும் மற்ற மொழிகளினின்றும் வேறுபட்டும் தனித்தும் 
நிற்கிறது . ஆங்கில மொழியிலுள்ள ஒரு வாசகத்தை எடுத்துக் 
கொண்டால் , அது ஆங்கிலேயருக்கே உரிய சில தனிப்பட்ட 
கருத்துக்களைச் சொல் அடையாளங்கள் மூலம் ஆங்கில இலக் 
கண விதிகளுக்குட்பட்டுத் தெரிவிப்பதைக் காண்கிறோம் . அந்த 
ஆங்கில வாசகத்தைத் தமிழ்ப்படுத்தும்போது மூலத்திலுள்ள 
கருத்தை ஆங்கிலத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட தமிழ்ச் 
சொல் அடையாளங்களைக் கொண்டும் , ஒலிகளைக் கொண்டும் 
வெளியிடுகிறோம் . ஆனால் , தமிழிலுள்ள சொற்களினின்றும் 
சொற்றொடர்களினின்றும் ஆங்கிலத்தில் உள்ள சொற்களும் 
சொற்றொடர்களும் ஒலியினாலும் ஆட்சியினாலும் 
பட்டவை . 


வேறு 


ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனிக் கற்பு இருக்கிறது . மொழி 
பெயர்க்கும்போது அந்தக் கற்புக் குலையாமல் மொழிபெயர்ப்புச் 
செய்யவேண்டும் . மூலமொழிக் (Source Language ) குரிய கற்பையும் 
இயல்பையும் இலக்கு மொழிக்கு (Target Language ) ஏற்றுவதும் 
தவறு . ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனிக் கற்பு இருப்பது 
போலவே , ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மரபு இருக்கிறது . ஒரு 
பிதிரார்ஜிதம் இருக்கிறது ; ஆகவே தான் அகராதியில் சொல்லப் 
பட்ட பொருளைக் காட்டிலும் அதிகமான பொருளும் மணமும் 
சுவையும் அதற்கு இருக்கின்றன . ஆங்கில மூலத்திலுள்ள 
சொற்கள் பலவற்றிற்குத் தமிழில் சம அர்த்தம் உள்ள பல 
சொற்கள் இருக்கின்றன . ஏறத்தாழ ஒரே பொருளைக் குறிக்கக் 
கூடிய பல தமிழ்ச் சொற்களை ' ஒரு பொருள் பன்மொழி ' என்று 
லக்கண ஆசிரியர்கள் கூறுவார்கள் . ஆனால் , உண்மையில் அச் 
சொற்கள் ஒரே பொருளைக் குறிப்பிடுவன அல்ல . ஒலி வேறுபாட் 
டினாலேயே வெவ்வேறு உணர்ச்சியை மனித உள்ளத்தில் கிளறி 
விடக் கூடியவை அவை . தமிழ்த் தாய் , தன் குழந்தையைப் 
பார்த்து ' ' என் கண்ணே ' ' என்று கொஞ்சுகிறாள் . இவ்வாறு பல 
நூற்றாண்டுகளாகக் கொஞ்சிக் 

கொஞ்சி , குலாவிக் குலாவி , 
கண் ' ' என்ற சொல்லுக்குள்ளே எவ்வளவோ அருமைப்பாடு ஏறி 
விட்டது . நீண்ட காலப் புழக்கத்தினால் ஏற்பட்டது இந்த அரு 
மைப்பாடு . “ Oh , my eye ! ” என்று ஆங்கிலத் தாய் தன் குழந்தை 
யைப் பார்த்துக் கொஞ்சுவது இல்லை . 

" கண்ணே ' ' 
சொல்லை , “ Oh , my eye! " என்று மொழிபெயர்க்கும்போது , 
' ' கண்ணே 

என்ற சொல்லுக்குள்ளே இருக்கிற அருமைப்பாடு 
வெளிவருவதும் இல்லை . இப்படியாக ஒவ்வொரு சொல்லுக்குள் 
ளும் , அகராதியில் சொல்லப்பட்ட பொருளுக்கும் மீறிய மணமும் 
நிறமும் இருக்கின்றன . ஒரே பொருள் உள்ளவை போலக் காணப் 
படும் சொற்களுக்கிடையே கூட , மென்மையான , நுண்ணிய 
பொருள் வேறுபாடுகள் இழையோடிக் கொண்டிருப்பதை 
உற்றறியலாம் . ஆ வே மூலவாக்கியத்தில் இருக்கின்ற ஒவ் 
வொரு சொல்லின் பொருளையும் ஒன்று சேர்த்துக் கூட்டி , அந்தக் 
கூட்டல் மூலம் கிடைத்த மொத்தப் பொருளையே மூலத்தின் 
பொருள் என்று கொள்ளுதல் கூடாது . 

சொற்கள் அணிவகுத்து நிற்கும் நிலையையும் பொறுத்திருக் 
கிறது அவற்றின் பொருள் . எனவே , மொழிபெயர்ப்பாளர் மூல 
வாசகத்தின் பொருளை அறிவதில் எவ்வளவு நேரம் செலவழித்தா 


என்ற 


iv 


லும் தகும் . சில சட்ட வாசகங்கள் இரு விதமாகப் பொருள் 
கொள்ளும் வகையில் அமைந்திருக்கின்றன . மொழிபெயர்ப்பாளர் 
அவ்வாசகங்களை ஈரடியாகப் பொருள் கொள்ளும் வகையில் 
மொழிபெயர்க்க வேண்டும் . மூலத்தின் ஐயப்பாடுகளைத் தீர்ப்பது 
நீதிமன்றங்களின் வேலை , மொழிபெயர்ப்பாளரின் வேலை 
அன்று . ஆகவே , மூலம் தெளிவற்றதாக இருந்தால் , அதன் தெளி 
வற்ற தன்மையையும் மொழிபெயர்ப்பில் வடித்துக் கொடுக்க 
வேண்டியது மொழிபெயர்ப்பாளரின் கடமையாகும் . 


களை 


உள்ளத்தில் உள்ள கருத்துக்களையும் உணர்ச்சிகளையும் 
மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு ஏற்பட்ட கருவிகளே 
சொற்கள் . ஆனால் , ஒரு மொழி பேசும் சமுதாயத்தைச் ' சுரீர் ' ' 
என்று தாக்கிக் கிளர்ச்சியை உண்டாக்கும் ஒரு சொல்லானது , 
இன்னொரு மொழி பேசும் சமுதாயத்தைக் கிஞ்சித்தும் பாதிக்கா 
மல் இருக்கவும் கூடும் . ஒரு மொழியில் உள்ள சொற்கள் அம் 
மொழியைப் பேசுகிறவர்களுடைய உள்ளத்திலே சில விளைவு 

உண்டாக்குகின்றன . அதே விளைவுகளை , இன்னொரு 
மொழியின் சொற்கள் மூலம் அந்த மொழி பேசுகிறவர்கள் உள் 
ளத்திலும் உண்டாக்க முடியுமானால் அதையே மொழிபெயர்ப் 
பின் வெற்றி என்று சொல்லுகிறோம் . இந்த வெற்றியைப் பெறு 
வதற்கு மொழிபெயர்ப்பாளர் மூன்று விதமான திறமைகளைப் 
பெற்றிருக்க வேண்டும் . முதலாவதாக , மூலமொழியில் நல்ல 
பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் . இரண்டாவதாக, மொழிபெயர்க் 
கப்படுவது சட்டமாக இருந்தால் , சட்டப் பயிற்சியிலோ சட்ட 
நிர்வாகத்திலோ நீண்ட நெடு நாள் அனுபவம் பெற்றிருக்க வேண் 
டும் ; சொற்களை , உயிரற்ற சொற்களாகப் பார்க்காமல் , அவற் 
றுக்குப்பின் ஆழ்ந்து பரந்து விரிந்து நிற்கும் மனித வாழ்க்கையின் 
உயிருள்ள பிரதிபலிப்பாகப் பார்த்து , அவற்றுக்குப் பொருள் 
கொள்ளத் தெரிந்து கொள்ள வேண்டும் . மூன்றாவதாக , மூல 
மொழியிலுள்ள கருத்துக்களை அப்படி அப்படியே துல்லியமாக 
வும் , புதுக் கருத்துக்களை இம்மியும் சேர்க்காமல் மூலக் கருத்தின் 
மாற்று , கொஞ்சமும் குறையாமலும் இலக்கு மொழியில் ( Target 
Language ) அதாவது , தமிழில் இறக்கத் தெரிந்திருக்க வேண்டும் . 
இலக்கு மொழியைத் தாய் மொழியாகவோ அல்லது சுவீகார 
மொழியாகவோ கொண்டவர்கள் தாம் இந்த மூன்றாவது திறமை 
யைப் பெற்றிருக்க முடியும் . 


V 


ஒரு சொல்லை இரு முறை சொல்லி விட்டால் , அதன் பொரு 
ளுக்கு அழுத்தம் ஏற்பட்டுவிடும் என்று நாம் நினைக்கிறோம் . 
ஆனால் , இது எல்லா மொழிகளுக்கும் பொதுவான நியதி அன்று . 
உதாரணமாக , ஹிலிகைநூ என்ற ஃபிலிப்பைன் மொழியில் , ஒரு 
சொல்லை இரு முறை சொன்னால் , உறுதிப்பாட்டிற்குப் பதில் 
ஐயப்பாடு ஏற்பட்டுவிடும் ; ' ' ஆம் , ஆம் ' ' என்று இருமுறை சொன் 
னால் ஹிலிகைநூ - வில் ' ஒருகால் ' என்று பொருள்படும் . வேறு சில 
மொழிகளில் மனித அனுபவத்தை எடுத்துச் சொல்லும் முறையி 
லும் , அதைப் பாகுபடுத்தும் பாங்கிலும் , அடிப்படை வேறுபாடு 
களைக் காண்கிறோம் . உதாரணமாக , பொலீவியாவில் உள்ள 
' வெச்சுவா ' ( Quechua) என்ற மொழியில் எதிர்காலத்தைப் 
பற்றிப் பேசும்போது , அது நமக்குப் பின்பக்கத்தில் இருப்பதாக 
வும் ' , இறந்த காலத்தைப் பற்றிப் பேசும்போது அது நமக்கு முன் 
பக்கத்தில் இருப்பதாகவும் ' சொல்லப்படுகிறது . இதற்குக் கார 
ணம் கேட்டபோது ஒரு க்வெச்சுவா சொன்ன தாவது: -- ' ' இறந்த 
காலத்தில் நடந்துபோன நிகழ்ச்சிகளை மனக்கண் முன்னால் நாம் 
பார்க்கமுடிகிறது . ஆகவே , நமக்கு முன் பக்கத்தில் ' இருக்கின்றன 
அவை . ஆனால் , எதிர்கால நிகழ்ச்சிகளை நாம் மனக்கண்ணால் 
பார்க்க முடிவதில்லை . ஆகவே , அவை நமக்குப் பின் பக்கத்தில் 
தான் இருக்க வேண்டும் . ' ' இப்படியாகச் சிந்திக்கும் விதத்திலும் , 
வாழ்க்கையை நோக்கும்பாங்கிலும் , அனுபவங்களையும் கருத்துக் 
களையும் எடுத்துச் சொல்லும்முறையிலும் , பொதுவாகமொழிக்கு 
மொழி வேறுபாடு இருக்கிறது , சிறப்பாக , தமிழுக்கும் ஆங்கிலத் 
திற்கும் வேறுபாடு இருக்கிறது . 


திருவடியைத் தாமரையாகவும் , இடையைத் துடியாகவும் , 
கழுத்தைக் கமுகாகவும் , முகத்தைச் சந்திரனாகவும், கூந்தலை 
மேகமாகவும் உருவகம் செய்வது தமிழ் மரபு , இந்திய மரபு . இந்த 
உருவகங்கள் எல்லாம் மேனாட்டு ஆங்கில மரபுக்கு ஒவ்வாதவை . 
இதைப் போலவே , அணுகு முறையிலும் பல முரண்பாடுகள் இருக் 
கின்றன . வாழைப்பழம் , பலாப்பழம் , மாம்பழம் என்று தமிழர்கள் 
சொல்வார்கள் ; மரத்தை வைத்துத்தான் பழத்திற்குப் பெயர் 
இடுவார்கள் . ஆனால் , ஆங்கிலேயர்களோ Plantain tree , Jack - fruit 
tree , Mango tree என்று பழத்தை வைத்து மரத்திற்குப் பெயர் இடு 
வார்கள் . இவ்வாறு வாழ்க்கையை அணுகும் முறையிலே தமிழர் 
களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எவ்வளவோ வேறுபாடுகள் இருக் 
128A / 1-2 


vi 


கின்றன . அவ்வளவு வேறுபாடுகளும் , தமிழிலும் ஆங்கில மொழி 
யிலும் நிழலாடுவதைப் பார்க்கிறோம் . இந்த வேறுபாடுகளை 
யெல்லாம்கருத்தில் இருத்தி வைத்துக் கொண்டு எச்சரிக்கையோடு 
மொழி பெயர்ப்பாளர்கள் தமிழாக்கம் செய்ய வேண்டும் . உரிய 
பொருத்தங்களையெல்லாம் நுணுகி ஆய்ந்து , அதன் பின்னரே 
சொல்லுக்கும் பொருளுக்கும் திருமணம் செய்து வைக்க 
வேண்டும் . 


மூலமொழியிலுள்ள வாசகத்தை ஐயந்திரிபறப் புரிந்து 
கொண்ட பின் , அந்த வாசகத்திலுள்ள கருத்தை மறுபடியும் 
தமிழில் படைக்க வேண்டும் . மூலக் கருத்துக்களை ஆங்கிலத்தில் 
சொல்வதற்குப் பதில் மூல ஆசிரியர் தமிழிலேயே சொல்லியிருந் 
தால் தமிழ் வாசகம் எவ்வளவு இயல்பாகவும் ஆற்றொழுக்கோடும் 
இயங்குமோ அவ்வளவு இயல்பாகவும் ஆற்றொழுக்கோடும் மொழி 
பெயர்ப்பு இயங்க வேண்டும் . மூல வாசகத்தின் பாங்கு எப்படி 
இருந்தபோதிலும் , மொழி பெயர்ப்பாளர் அவ்வாசகத்தின் 
சொல்லுக்கு அடிமையாகிவிடக்கூடாது . ஆனால் , அதன் பொரு 
ளைக் கொஞ்சமும் சிதைக்காமல் தமிழில் கொண்டுவரவேண்டும் 
அவ்வாறு செய்வதில் வெற்றி காண வேண்டுமென்றால் , ஆங்கில 
வாசகத்திலுள்ள எல்லாச் சொற்களையும் ஒதுக்கிவைத்துவிட்டு , 
அந்த வாசகத்தால் உண்டான கருத்தோவியத்தை மொழிபெயர்ப் 
பாளர் தெளிவோடு . பார்க்கவேண்டும் ; இந்தக் கருத்தோவியத் 
தைத் தெளிவாகப் பார்த்த பிறகு , தாம் பார்த்ததை , ஒரு சிறு 
விவரத்தையும் விடாமல் எளிய தமிழில் எடுத்துச் சொல்ல வேண் 
டும் . மூலக் கருத்தை அல்லது ஓவியத்தை , தமிழ்ச்சொல் மூலம் 
சொல்ல வேண்டுமேயொழிய ஆங்கில மூலத்திலுள்ள சொற்கள் 
ஒவ் வொன்றுக்கும் சரியான தமிழ்ப் பதத்தைச் சொல்லித் தீர்க்க 
வேண்டும் என்று நினைப்பது தவறு . ஆங்கில வாக்கியத்திலுள்ள 
ஒவ்வொரு பெயர்ச்சொல்லையும் தமிழிலுள்ள ஒரு பெயர்ச்சொல் 
மூல மாகவும் , உரிச்சொல்லை உரிச்சொல் மூலமாகவும் , வினைச் 
சொல்லை வினைச்சொல் மூல மாகவுமே மொழி பெயர்க்க வேண் 
டும் என்று நினைத்தால் , ஆங்கில வாக்கியத்தைத் தமிழனுக்கு 
விளங்கக்கூடிய இயல்பான தமிழில் மொழி பெயர்க்க முடியாது . 
ஆங்கிலத்திலுள்ள பெயர்ச் சொல்லை , தமிழிலுள்ள ஒரு வினைச் 
சொல்லைக் கொண்டு மொழி பெயர்த்தால் மொழி பெயர்ப்பு 
ஒன்றும் கெட்டுவிடாது , இயல்பாகவே இருக்கும் . 


vil 


முடியும் . 


Forster என்பவர் சொல்வது போல் , மொழிபெயர்ப்பா 
ளர்கள் சந்தர்ப்பத்திற்குத் தக்கவாறு மொழிபெயர்ப்புத் தந்தி 
ரத்தை மாற்றியமைத்துக்கொள்ள வேண்டும் . மூலத்திலுள்ள ஒரு 
சொல்லையோ அல்லது சொற்றொடரையோ அடிப்படையாகக் 
கொண்டு தமிழாக்கம் செய்வதைக் காட்டிலும் , மூலத்திலுள்ள 
ஒரு வாக்கியத்தை அடிப்படையாகக் கொண்டு தமிழாக்கம் செய் 
வது நல்ல பயன் தரும் . பல வாக்கியங்களைக் கொண்ட ஒரு வாச 
கத்தை அடிப்படையாகக்கொண்டு மொழி பெயர்ப்புச் செய்தால் 
சில கருத்துக்கள் விடுபட்டுப் போகலாம் . மூலத்திலுள்ள கருத்தில் 
ஓர் அம்சத்தையும் கூட விட்டுவிடக் கூடாது , மாற்றவும் கூடாது . 
ஆனால் , ஒன்று நிச்சயம் . ஆங்கில வாக்கியத்தின் அமைப்பை 
மாற்றாமல் தமிழாக்கம் செய்தால் , அது அலங்கோலமாகவே 

மூல வாக்கியத்தை இளக்கி , ஒன்று சேர்த்து , அதன் 
பின்னர் அதன் வேறுபட்ட உறுப்புக்களைத் தமிழ் மரபுக் 
கேற்றபடி மாற்றியமைத்தால்தான் மொழிபெயர்ப்பு இயல் 
பாக இருக்கும் . கேக் ' ' செய்வதற்கென்று ஒரு வகைக் கருவி 
இருக்கிறது . 

அந்தக் கருவியின் பல்வேறு உறுப்புக்களையும் 
அக்குவேறு ஆணி வேறாகப் பிரித்து , பிரித்த உறுப்புக்களை 
வேறு 'முறையில் பூட்டி , இட்லி தயார் செய்வதற்குரிய கருவி 
யாக மாற்றும்போது என்னென்ன இடையூறுகள் ஏற்படுமோ , 
அவ்வளவு இடையூறுகளும் ஆங்கில வாக்கியங்களைத் தமிழாக்கம் 
செய்யும்போதும் ஏற்படுகின்றன . 
Traduttori என்றால் 

இத்தாலிய 

மொழியில் 
மொழிபெயர்ப்பவர் என்று பொருள் . இந்தச் சொல்லில் 
இரண்டே எழுத்துக்களை மாற்றி 

Traditori 
இத்தாலிய மொழியில் சொன்னால் துரோகி 
பொருள் . ஆகவே , இத்தாலிய மொழியில் , மொழிபெயர்ப்புக் 
கும் துரோகத்துக்கும் இடையில் இரண்டே எழுத்துக்களுக்குள்ள 
வேறுபாடுதான் . ஹிரோஷிமாவின் துர்ப்பாக்கியம் , ஒரு மொழி 
பெயர்ப்புப் பிழையால் ஏற்பட்டது என்று நம்ப இடமிருக்கிறது . 
போட்ஸ் டாம் மாநாட்டிற்குப்பின் , அமெரிக்க அரசாங்கம் ஜப் 
பான் அரசாங்கத்தைச் சரணடையுமாறு கேட்டு , ஓர் இறுதி 
எச்சரிக்கையை அனுப்பியது . அதற்கு ஜப்பானிய அரசாங்கம் 
எழுதிய பதிலில் , ஒரு முக்கியமான ஜப்பானியச் சொல் பயன் 
படுத்தப்பட்டடிருந்தது . மோகு ஸட்ஸு 

சொல் 
அது . 

" உங்கள் இறுதி எச்சரிக்கையைப் பரிசீலனை செய்து 
128A/ 1-2A 


. 


13 


என்று 


>> 


என்று 


என்ற 


viji 


என்று 


வருகிறோம் . பதில் சொல்வதற்குத் தாமதமாகும் 

என்ற 
பொருளிலே மோகு ஸட்ஸு என்ற சொல் பயன்படுத்தப் 
பட்டிருந்தது . ஆனால் , வாஷிங்டனில் கிடைத்த தகவலில் , 
' ' உங்கள் இறுதி எச்சரிக்கையை நிராகரிக்கிறோம் ' ' 
அந்தச் சொல் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது . மொழிபெயர்ப் 
பாளர் செய்த இந்தப் பிழையானது , அமெரிக்க அரசாங்கம் 
அணுகுண்டைப் போடும் தீர்மானத்திற்குத் தூண்டுகோலாக 
அமைந்துவிட்டது . இலக்கியத்தை மொழி பெயர்க்கும்போது 
தவறு இழைத்தாலும் கூட அவ்வளவு நஷ்டம் ஏற்படாது . சட் 
டத்தை மொழிபெயர்க்கும்போது தவறு இழைத்தால் அதனால் 
ஈடு செய்ய முடியாத நஷ்டங்கள் ஏற்பட்டு விடும் . 

ஃப்ரெஞ்சு 
மொழிபெயர்ப்பாளரும் புலவருமான ஏதியேன் 

தோலே 
( Etienne Dolet 1509-1546 ) என்பவர் பிளேட்டோவின் 
( Plato ) நூல்களை 

மொழிபெயர்த்தார் . அவருடைய 
மொழிபெயர்ப்பு சரியாக இல்லையென்றும் , பிளேட்டோவின் 
கருத்துக்களுக்கு அவர் துரோகம் இழைத்துவிட்டார் என்றும் 
ஃப்ரெஞ்சு மக்கள் அவர் மீது குற்றஞ்சாட்டி , அவருடைய குரல் 
வளையைத் திருகி , அவரைக் கொன்றதோடு அவருடைய எழுத் 
துக்களையெல்லாம் தீக்கிரையாக்கினார்கள் . இப்பேர்ப்பட்ட 
விபரீதத்திற்குக் காரணமாக இருப்பது மொழி பெயர்ப்பின் நுட் 
பங்களை அறியாமையே . ஒரு மொழியைக் கவனமின்றி இன் 
னொரு மொழியில் பெய்யும்போது , மூல மொழியின் ஆன்மா 
ஆவியாகப் பறந்து போய்விடுகிறது ; மிஞ்சுவது எல்லாம் மூல 
மொழியின் உயிரற்ற சடலம் தான் . கவிதையை மொழிபெயர்க் 
கும்போது இந்தக் கஷ்டம் பன் மடங்கு அதிகமாகிறது . நில 
வொளியைப் பிசைந்து , 

முடியாது , 
னுடைய கதிர்களைப் பின்னிக் கூடை முடைய முடியாது . ஆனால் 
சட்டத்தைப் போன்ற அறிவியல் சம்பந்தமான உரைகளைப் 
பெருமுயற்சியால் பிழையில்லாமல் மொழி 

பெயர்க்கக்கூடும் . 
இரு மொழிகளின் பண்பு எல்லாம் தெரிந்த புலவர்கள் , சட்டத் 
தின் நுணுக்கம் எல்லாம் தெரிந்த நிபுணர்களோடு கூடிக் கலந் 
தாலோசித்துக் கூட்டுத் தவம் செய்தால் அது கைகூடும் . 


பானை வனைய 


மொழி பெயர்க்கும்போது சோம்பல் காரணமாகவோ 
அல்லது மொழிபெயர்ப்பது கடினம் என்பதாலோ மூலத்திலுள்ள 
தொல்லை தரும் சொல்லை அல்லது சொற்றொடரை விட்டு 


ix 


விடத் தோன்றும் . இப்படிச் செய்வது பொதுவாகவே தவறு 
தான் , சிறப்பாக , சட்டத்தை மொழிபெயர்க்கும்போது , பெருந் 
தவறு . 


சொல்லை மாத்திரம் எடுத்துக் கொண்டால் , அதற்கு 
நான்கு குணங்கள் இருப்பதைப் பார்க்கலாம் . 

அவையாவன : 
சொல்லின் பொருள் , கண்ணுக்குத் தெரியும் அதன் வரிவடிவம் , 
செவிக்குக் கேட்கும் அதன் ஒலி வடிவம் , உணர்ச்சியைத் தூண் 
டும் அதன் ஆற்றல் , பொருளுக்கு மாத்திரம் அதற்குக் கிட்டத் 
தட்ட நிகரான பதத்தை இலக்கு மொழியிலிருந்து பொறுக்கி 
எடுக்கலாம் . 

ஆனால் , அந்தப் பதத்தின் ஒலி , மூலப்பதத்தின் 
ஒலியினின்றும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடும் , அந்த 
ஒலி தூண்டிவிடும் உணர்ச்சிகளும் வேறு விதமாகவே இருக்கக் 
கூடும் . ஆகவே , மூல வாசகத்திலுள்ள சொல்வைப்பு முறை 
களையும் , வாக்கிய அமைப்பு முறைகளையும் முற்றிலும் மாற்றி 
உரிய ஒலி வடிவத்தையும் , வரி வடிவத்தையும் பொருளையும் 
பயன்படுத்தினாலன்றி , மொழிபெயர்ப்பு மூலக்கருத்தை உண் 
மையோடு பிரதிபலிக்காது . எந்த அளவுக்குச் சொற்களுக்கு 
முறுக்கேற்ற வேண்டும் , அல்லது முறுக்கை எந்த அளவுக்குத் 
தளர்த்திவிட வேண்டும் , கருத்துப் பாசனத்தை எங்கெங்கே 
தேக்கி வைக்க வேண்டும் , எங்கே 

திறந்து பாயச் 
செய்ய வேண்டும் , நெடிலை அல்லது 

குறிலை 
எங்கு சொருகினால் வாக்கியத்தின் பொருள் மாறும் என்பதெல் 
லாம் தெரியும் கலை , கற்றுத் தெரியக்கூடிய கலையன்று , கல்லாத 
கலையாகும் . மொழி பெயர்ப்பாளருக்கு உள்ளுணர்வு இருக்கு 
மானால் , இந்தக் கல்லாத கலை கைவரும் , வெறும் புலமையினால் 
கிட்டுவ தன்று இது . 


மடை 


எந்த நல்ல மொழிபெயர்ப்பும் அது எழுதப்படுகிற காலத்தி 
லும் , நாட்டிலும் பேசப்படுகிற மொழியில் இருக்க வேண்டுமென் 
' பது மொழி பெயர்ப்பு நிபுணர்கள் எல்லோராலும் ஒப்புக்கொள் 
ளப்பட்ட உண்மை என்று எல் . டபிள்யு . டான்காக் (L.W. Tancock ) 
என்பவர் சொல்கிறார் . பெரும்பாலும் இந்தக் கொள்கையை 
அடிப்படையாகக் கொண்டே இந்த ஆணையம் சட்டங்களைத் 
தமிழாக்கம் செய்திருக்கிறது . 


X 


ஆங்கிலச்சொற்களுக்கு நேரான புதிய தமிழ்ச் சொற்களை 
உண்டு பண்ணுவதற்கு முன் , சாமானிய மக்களி டை யே உரிய 
சொற்கள் ஆட்சியில் இருக்கின்றனவா என்பதைத் தீர விசாரித்து , 
அவ்வாறு ஆட்சியில் சொல்லொன்றும் இல்லையென்று தெரிந்த 
பிறகே , இந்த ஆணையம் சொல்லாக்கம் செய்வதில் ஈடுபடுகிறது . 
குருட்டுத் துணிச்சலோடு சொல்லாக்கத்தில் இந்த ஆணையம் 
இறங்கவில்லை என்பதற்குப் பல உதாரணங்கள் சொல்லலாம் . 
" Cable of Wooden anchor ' ' என்ற சொற்றொடரை மொழி 
பெயர்க்க வேண்டியிருந்தது . ஆங்கில - தமிழ் அகராதிகள் , அந்தச் 
சொற்றொடருக்கு , " மர நங்கூரக் கயிறு'' என்று பொருள் கொடுத் 
திருந்தன . இரண்டாயிரம் ஆண்டுகட்கு மேற்பட்ட காலமாகக் 
கடலில் கப்பற் பயணம் செய்தும் , முத்துக்குளித்தும் , கடலோடு 
ஊடாடிக் கொண்டிருந்த தமிழன் , இதற்குத் தனிப் பெயர் இடா 
மலா இருந்திருப்பான் என்ற ஐயம் ஏற்பட்டதன் பேரில் , ஆணை 
யத்திலுள்ள மொழி பெயர்ப்பாளர் ஒருவரை , சென்னைக் கடற் 
கரையில் இருக்கும் மீனவர் குப்பத்திற்கு அனுப்பி , ஆராய்ச்சி 
செய்தோம் . நங்கூரத்தைப் பிணைக்கும் கயிற்றைச் சீனிக்கயிறு ' ' 
என்று அவர்கள் செல்லப் பெயரிட்டு அழைக்கிறார்கள் என்று 
தெரிந்து , அந்தப்பெயரையே இவ்வாணையம் மொழிபெயர்ப்பில் 
பயன்படுத்தியுள்ளது . இதைப்போலவே , மதுவிலக்குச்சட்டத்தை 
மொழிபெயர்க்கும்போது , மதுவிலக்குத் துறை அதிகாரிகளின் 
உதவி யாலும் , வனச் சட்டத்தை மொழிபெயர்க்கும்போது 
வனத் துறை அலுவலர்களின் உதவியாலும் அந்தந்தத் துறையில் , 
தமிழ்மக்களால் பயன் படுத்தப்படுகிற பரிபாஷையையும் பச்சைத் 
தமிழ்ச்சொற்களையும் தேடிக்கண்டுபிடித்து , அவற்றையே ஆணை 
யம் மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தியிருக்கிறது . ' Wash ' என்ப 
தைச் சாமானியத் தமிழர்கள் '' ஊறல்” " என்றும்' ' கலக்கல் ' ' என் 
றும் கூறுகிறார்கள் . தமிழ் மக்களுடைய நாவில் நடமாடிக் கொண் 
டிருக்கும் இத்தகைய சொற்களுக்குள்ள ஆற்றல் , புதிதாக உண் 
டாக்கப்படும் சொற்களுக்குக் கிடையாது என்பதை உணர்ந்தே 
இவ்வாணையம் ஆட்சியில் இருக்கும் சொற்களைத் தேடிக் கண்டு 
பிடிப்பதில் மிகுந்த நேரத்தையும் கவனத்தையும் செலவழித்திருக் 
கிறது . 


வேறு போக்கு இல்லை என்ற நிலையில் தான் இந்த ஆணையம் 
சொல்லாக்கம் செய்யத் துணிந்திருக்கிறது . அவ்வாறு சொல்லாக் 


xi 


>> 


கம் செய்யும்போதும் , தமிழர்களின் காதுக்கும் உள்ளத்துக்கும் 
ணங்கும் வகையிலும் , தமிழ் மரபை ஒட்டியுமே புதுச்சொற் 
களைஉண்டாக்கியிருக்கிறோம் . 

" சொல்லுக சொல்லைப் பிறிதோர் சொல் அச்சொல்லை 

வெல்லும் சொல் இன்மையறிந்து . 
என்று சொல்லி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் 
இன்றியமையாத சொல்லையே பயன்படுத்தவேண்டும் என்று எச்ச 
ரிக்கை செய்து விட்டார் . சீன 

கன்பூஷியஸும் இன்றி 
யமையாத சொல்லையே ' ஷிங் மிங் ' ( Ching Ming ) என்று அழைத் 
தார் . ஃப்ரென்சு ஆசிரியர் ஃப்ளோ பேரும் ( Flaubert ) அதை 
“ மோஷு ஸ்த் ' ' (Mot Juste ) என்று அழைத்தார் . இன்றியமையாத 
சொல்லைத்தேர்ந்தெடுப்பதிலே மொழி பெயர்ப்பாளர் தேர்ச்சி 
பெற்றிருக்க வேண்டும் . 


ஞானி 


தமிழ்ச் சொற்கள் பல ஆள்வாரற்றுத் தூர்ந்து போயின . அவ் 
வாறு தூர்ந்து போன சொற்களைத் தூரெடுத்துப்புழக்கத்துக்குக் 
கொண்டு வந்து நமக்கு இருக்கும் சொற் பஞ்சத்தைத் தீர்த்துக் 
கொள்வது அவசியமாகத் தோன்றுகிறது . உதாரணமாக , பிங்கல 
நிகண்டில் “ பண்பிற் செயலின் பகுதி வகை' ' என்ற பெருந்தலைப் 
பின் அடியில் , “ சொல்லுதல் ' ' என்ற குறுந்தலைப்பில் , 22 சொற் 
கள் கொண்ட ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது . இந்தப் 
பட்டியலை ஆராய்ந்து பார்க்கும்போது சொல்லும் முறையை 22 
நுண்ணிய வகைகளாகப் பிரித்து , ஒவ்வொருவகைக்கும் ஒரு தனிச் 
சொல்லை உண்டு பண்ணி , ஒரு வகைக்கும் இன்னொரு வகைக்கும் 
இடையேயுள்ள மயிரிழை போன்ற வேறுபாட்டையும் சொல் 
வேறுபாட்டிலே காட்டி , கருத்து நொய்ம்மையையும் , சொல் 
நொய்ம்மையையும் தமிழர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்று 
தெரிகிறது . 


" இயம்பல் , விரித்தல் , மொழிதல் , விளம்பல் , 
பகர்தல் , பன்னல் , நவிறல் , கத்துதல் , 
உரைத்தல் , கூறல் , வழங்கல் , குயிலல் , 
புகலல் , பேசல் , நொடிதல் , பிறழ்தல் , 
பறைதல் , செப்பல் , அதிர்த்தல் , பணித்தல் , 

சொற்றல் , ஆடல் , சொல்லுதல் என்ப " 
என்பது பிங்கல நிகண்டிலுள்ள 2009 ஆம் சூத்திரம் . 


xii 


பல நூற்றாண்டுகளாக அயல் மொழிகளே தமிழ் நாட்டு நீதி 
மன்றங்களின் தீர்ப்பு மொழிகளாக இருந்துவிட்டபடியாலும் ,, 
நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நுணுக்கமான சட்டச் சொற் 
களைச் சொல்வதற்கு நாம் தமிழைப் பயன்படுத்தாமலே போய் 
விட்டபடியாலும் , மேற்சொன்ன சூத்திரத்தில் கண்டவைபோன்ற 
ஆயிரக்கணக்கான நொய்தின் நொய்ய தமிழ்ச் சொற்கள் , துருப் 
பிடித்துப் போய் , பொருள் கெட்டும் , இழிந்தும் , பயனற்றுப் 
போய்விட்டன . ஆகவே சொல்வளத்திற்கிடையே சொற் பஞ்சத் 
தால் அல்லாடுகிறோம் நாம் . புதுச் சொற்களை இரவல் வாங்கு 
வதற்கு முன் , அல்லது புதுச்சொற்களை உண்டாக்குவதற்கு முன் 
நமது கஜானாவில் பயன்படுத்தப்படாமல் வெறிதே கிடக்கும் 
பொருள் பொதிந்த சொற்களைப் பயன்படுத்த முயன்றிருக்கிறது 
இந்த ஆணையம் . உதாரணமாக , " Assertion ' ' என்பதை அறை 
தல் ' ' என்றும் , '' Declaration ' ' என்பதை ' விளம்பல் ' ' என்றும் , 
" Pronouncement of Judgment ” என்பதைத் " தீர்ப்புப் பகர்தல் ” என் 
றும் மொழிபெயர்த்து , துருவேறிப் போன தமிழ்ச் சொற்களைத் 
துலக்கி , விளக்கமுறச் செய்திருக்கிறது இந்த ஆணையம் . மேற் 
சொன்ன பொருள்களிலே நீதிபதிகளும் வழக்குரைஞர்களும் மேற் 
சொன்ன சொற்களைப் பயன்படுத்துவார்களேயானால் , இடைக் 
காலத்திலே திமிறி அலைந்த சொற்களை அடக்கி , மூக்கணாங்கயிறு 
போட்டு , நடை பழக்கி , சொகுசாகக் கருத்துச் சவாரி செய்ய , 
அவற்றைப் பயன்படுத்திய பெருமை அவர்களுக்குக் கிடைக்கு 


கும் . 


" Dispose '' என்ற சொல்லை எடுத்துக் கொண்டால் இதன் 
பொருள் இடத்துக்குத் தக்கவாறு மாறுபடுகிறது . “ The Sessions 
Judge may make provision for the disposal of the case ' என்ற வாக்கி 
யத்தை " செஷன்ஸ் நீதிபதி வழக்கைத் தீர்த்து வைப்பதற்கான 
ஏற்பாட்டைச் செய்யலாம் ' ' என்று மொழிபெயர்க்க வேண்டி 
யிருக்கிறது . “ Concealment of birth by secret disposal of the dead 
body " என்ற வாக்கியத்தை '' செத்த உடலை ரகசியமாக அப்பு 
றப்படுத்தி'ப் பிள்ளைப் பேற்றை மறைத்தல் ' ” என்றும் , “ Proper 
disposal of cases ” என்ற சொற்றொடரை ' உரியமுறையில் வழக்கு 
களைத் தீர்மானித்தல் என்றும் , " The appellate court may direct 
the order to be stayed pending disposal of the appeal ' ' என்ற வாக்கி 
யத்தை “ மேல்முறையீடு ‘ முடிவு செய்யப்படும்’வரை அக்கட்டளை 
நிறுத்திவைக்கப்படவேண்டுமென்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் 


xiii 


உத்தரவிடலாம் ' ' என்றும் , " ' Assisting in the disposal of stolen pro 
perty ' ' என்ற வாசகத்தை ' ' திருட்டுப் பொருளைப் புறப்படுத்து 
வதற்கு உதவி செய்தல் ' ' என்றும் , " ' To dispose of any instrument 
for the purpose of being used for counterfeiting " என்ற வாசகத்தை , 
கள்ளத்தனமாகத் தயாரிக்கும் நோக்கத்திற்குப் பயன் படுத்தப் 
படும் பொருட்டுக் கருவி எதனையும் பராதீனம் செய்வதற்கு ' ' என் 
றும் , " ' Being at the disposal of the Government ' ' என்ற சொற்றொ 
டரை ' ' அரசின் ஏவலில் இருத்தல் ' ' என்றும் மொழிபெயர்த்திருக் 
கிறோம் . “ Disposal ” என்ற சொல் சந்தர்ப்பத்திற்குத் தக்கவாறு 
பல்வேறு பொருள்களைக்கொடுக்கிறது , தமிழில் உள்ள ' ' சும்மா ' ' 
என்ற சொல்லைப் போல . ஒரு சொல்லின் பொருள் , அது கொண் 
டிருக்கும் தோழமையைப் பொறுத்திருக்கிறது . செங்கல்லால் வீடு 
கட்டுவதுபோல , சொல்லை வைத்து வாக்கியங்களைக்கட்டுகிறோம் , 
ஆனால் , இந்தச் சொல் செங்கற்கள் , தாம் அமைந்திருக்கும் சூழ் 
நிலையைப்பொறுத்துப்பொருளில் மாறுபடுகின்றன . வீட்டுத்தளத் 
திலுள்ள செங்கல்லும் செங்கல் தான் , கோபுரத்தில் அமைந்துள்ள 
செங்கல்லும் செங்கல் தான் . ஆனால் , காட்சியில் எவ்வளவு வேறு 
பட்டிருக்கின்றன அவை ! 


ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சில ஆங்கிலச் சொற்கள் ஒரு 
பொருட்கிளவிகள் ( Synonyms ) போன்று தோன்றும் . ஆனால் , 
நுணுகி ஆராயும்போது அவற்றுக்கிடையே நுண்ணிய பொருள் 
வேறுபாடுகள் இருப்பதை அறியலாம் . ' Affirm ' , ' Confirm ' , ' Cor 
roborate ' என்ற சொற்கள் இந்த இனத்தைச் சேர்ந்தவை . இச் 
சொற்களுக்கிடையேயுள்ள பொருள் வேறுபாடு மிகவும் சன்ன 
மானது . ' Affirm ' என்பதை ‘ உறுதி செய் ' என்றும் , ' Confirm ' என் 
பதை உறுதிப்படுத்து ' என்றும் , ' Corroborate ' என்பதை ' உறுதி 
யூட்டு ' என்றும் இந்த ஆணையம் மொழி பெயர்த்திருக்கிறது . 
• உறுதி ' அடியாகப் பிறந்த இம்மூன்று சொற்களும் , மேற்சொன்ன 
ஆங்கிலச் சொற்களுக்கு இடையேயுள்ள நுண்ணிய பொருள் வேறு 
பாடுகளை உரியவாறு எடுத்து நுவல்கின்றன என்று நம்புகிறோம் . 

மற்றொரு குடும்பத்தைச் சேர்ந்த ஆங்கிலச் சொற்களுக்குக் 
கீழ்க்கண்ட நேர் பதங்களைக் கொடுத்திருக்கிறோம் : -- 

Allow 

டம் கொடு 
Permit 

அனுமதி 
Consent சம்மதம் 


.. 


128A - 1-3 


xiv 


Suffer 


Concur 
Sanction 


சகித்துக்கொள் 
இணங்கு 
ஒப்பளிப்புச் செய் 
அதிகாரம் அளி 


Authorise 


இன்னொரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஆங்கிலச் சொற்களைக் 
கீழ்க்கண்டவாறு மொழிபெயர்த்திருக்கிறோம் : -- 


கொடை 


Grant 
Reward 


வெகுமதி 
அன்பளிப்பு 


Present 


Prize 


Award 


அளிப்பு 
நன்கொடை 


Donation or Gift 


' Becoming void ' என்ற சொற்றொடரை ' விழலா தல் ' என்று 
300 ஆண்டுகளுக்கு முன்பே புதுவை வழக்கறிஞர்கள் தமிழ்ப் 
படுத்தி வழங்கி வந்திருக்கிறார்கள் . இதையொட்டி Becoming null 
and void ' என்ற சொற்றொடரை ‘ வெறி தாகி விழலாதல் ' என்று 
தமிழாக்கம் செய்திருக்கிறோம் . 


' Precedent ' என்ற சொல்லுக்குச் சரியான தமிழ்ச் சொல் 
கிடைக்கவில்லை . ' Quotation ' என்பதை மேற்கோள் ' என்றும் Inter 
pretation'- ஐப் ‘பொருள்கோள் ' என்றும் ' Ideal'- ஐக் ' குறிக்கோள் ' 
என்றும் சொல்லும் மரபையொட்டி முன்கொள்ளப்பட்டது என்ற 
கருத்தைத் தெரிவிக்கும் Precedent ' என்ற சொல்லை முற்கோள் ' 
என்ற புதிய சொல்லை உண்டாக்கித் தமிழ்ப்படுத்தியிருக்கிறோம் . 
இது புதிய சொல்லாக இருந்தாலும் இதன் ஒலியும் உருவமும் வெகு 
காலம் புழங்கி வந்த தமிழ்ச் சொல்லின் ஒலியையும் உருவத்தை 
யும் போன்று இருப்பதால் , தமிழர்களும் தமிழ்ச் சட்ட வல்லுநர் 
களும் இதை ஏற்றுக் கொள்ளுவார்கள் என்று நம்புகிறோம் . 

'‘ Having retrospective effect ' என்ற சொற்றொடரை ‘ முன்னுற 
இயங்கும் தன்மையதான ' என்றும் , ' Probabilities and improbabilities 
of the case ' என்ற சொற்றொடரை , இந்த வழக்கின் நிகழ்தற்குரிய 
கூறுகளும் நிகழ்தற்கரிய கூறுகளும் ' என்றும் மொழிபெயர்த்திருக் 
கிறோம் . 


' Fact ' என்ற சொல்லைத் தமிழ்ப்படுத்துவதற்குமுன் மிகவும் 
அல்லற்பட்டோம் . ' பொருண்மை ' என்று அதை மொழிபெயர்ப் 


XV 


பது தவறு . ஏனென்றால் , அது பொருளின் தன்மையை அல்லது 
கருத்துப் பொருளைச் சுட்டும் . Fact'- ஐ ' உண்மை ' என்று மொழி 
பெயர்ப்பதும் தவறு ; பொய்யே ஒரு ‘ Fact ' ஆக இருக்கும்போது , 
அதை ' உண்மை ' என்று எப்படி மொழிபெயர்ப்பது ! வெகுகாலம் 
சிந்தனை செய்த பிறகு , ' Fact'- ஐச் சங்கதி ' என்று மொழிபெயர்ப் 
பதே சரி என்று தோன்றியது . '' என்ன சங்கதி ? '', ' ' கேட்டாயா 
சங்கதி ' ' , '' பார்த்த சங்கதி ' ' , ' ' ருசித்த சங்கதி '' , ' கொலை செய்த 
சங்கதி ' ' , ' தீப்பிடித்த சங்கதி ' ' என்று பலவகைப்பட்ட பொருள் 
களில் , ' சங்கதி ' என்ற சொல்லைத் தமிழர்கள் பயன்படுத்திவருகி 
றர்கள் . இந்தியச் சாட்சியச் சட்டத்தின் , 3 ஆவது பிரிவில் ' Fact ' 
என்ற சொல்லுக்கு இலக்கணம் கீழ்க்கண்ட படி தரப்பட்டிருக் 
கிறது : 


' சங்கதி ' என்ற சொல் , பொருள் தந்து உள்ளடக்குவதாவது: -- 

( 1 ) புலன்களால் அறியக்கூடிய பொருள் , பொருள்களின் 
நிலை , அல்லது பொருள்களின் உறவு எதுவும் ;; 

( 2 ) எவரேனுமொருவரின் உணர்வுக்குத்தெரிகிற மன நிலை 
எதுவும் . 

எடுத்துக்காட்டுகள் -- 

( ஆ ) ஏதோ ஒன்றை ஒரு மனிதர் கேட்டார் அல்லது பார்த் 
தார் என்பது ஒரு சங்கதி . 

( இ ) குறிப்பிட்ட சொற்களை ஒரு மனிதர் கூறினார் என்பது 
ஒரு சங்கதி . 
இவ்வாறு * Fact ' என்ற 

சொல்லுக்குப் பொருள் கூறி 
விட்டு , பல இடங்களில் அந்தச்சொல்லைப் பயன்படுத்தியிருக்கிறது 
இந்தியச் சாட்சியச் சட்டம் . இந்தச் சட்டத்தில் 'Fact ' என்று வரு 
கிற எந்தச் சந்தர்ப்பத்திலும் ' சங்கதி ' என்று அதை மொழி 
பெயர்க்கும்போது , ' சங்கதி ' என்ற சொல் எவ்வளவு பொருத்த 
மானது , வரப்பிரசாதமாக அல்லவா அது நமக்குக் கிட்டியிருக்கிறது 
என்பதை உணர முடிகிறது . இந்த ஆணையத்தின் பிரதிநிதிகள் , 
மைசூர் - கருத்தரங்கில் பங்கேற்றுக்கொள்ளப்போனபோது , ஆந்தி 
ரச்சட்டத்துறை ஆட்சிமொழி ஆணையமும் , கேரளச்சட்டத்துறை 
ஆட்சிமொழி ஆணையமும் ' Fact ' என் றசொல்லை , ' சங்கதி ' என்றே 
மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று தெரிந்து மிக உற்சாகம் 
அடைந்ததோடன்றி , இந்த ஆணையத்தின் மொழிபெயர்ப்பு எதிர் 
பார்க்காத இடங்களிலிருந்தும் உறுதியூட்டம் பெற்று இருக்கிறது 
என்று உணர்ந்து மகிழ்வுற்றார்கள் . 
128A - 1-3a 


xvi 


‘ ரிவரோல் ' ( Rivarol ) என்ற ஃப்ரெஞ்சு அறிஞர் , ' ' What is nor 
clear is not French ' ' ( தெளிவில்லாத எதுவானாலும் 
ஃப்ரெஞ்சு ஆக இருக்க முடியாது ) என்று சொல்லித் தம் தாய் 
மொழியின் தெளிந்த தெளிவை நினைந்து பெருமைப்படுகிறார் . 
கவிதைத் தமிழ் , கிரேக்க மொழியைக்காட்டிலும் துல்லியமும்மெரு 
கும் கொண்டது என்று சொல்லி வின் ஸ்லோ என்ற ஆங்கில மொழி 
யியல் அறிஞர் பாராட்டியிருக்கிறார் . உரைநடைத் தமிழுக்கும் 
அந்த அரிய குணங்களைஊட்டவேண்டியது தற்காலத் தமிழறிஞர் 
களுடைய கடமை . நுண்ணிய சட்டக் கருத்துக்களைத் திறமை 
யோடும் , கவனத்தோடும் , படைப்பாற்றலோடும் தமிழ்ச் சொற் 
களில் செலுத்துவதன் வாயிலாக உரைநடைத் தமிழை விரைந்து 
வளர்ப்பதற்கு நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஓர் அரிய 
வாய்ப்பு கிடைத்திருக்கிறது . உண்மையில் 14-11-1976க்குப் பின் 
தமிழில் எழுதப்படும் குற்ற வழக்குத் தீர்ப்புகளைப் படிக்கும் 
போது அந்த வாய்ப்பு 

நன்றாகப் பயன்படுத்தப்பட்டு 
வருகின்றது என்று தெரிகிறது . சட்ட நுண்மைகளும் அறிவியல் 
சதுரப்பாடுகளும் நிறைந்த வாதப் பிரதிவாதங்களிலும் , 
மன்றங்களிலும் மேற்குறித்த சொற்களைக்கையாண்டு அவற்றுக்கு 
ஆட்சிப்பொறுப்பைக் கொடுக்க வேண்டியது சட்ட வல்லுநர் 
களின் கடமையாகும் . 


மிக 


இந்த அகராதியில் ஆங்கிலச் சட்டச் சொற்களுக்குத் தமிழ்ப் 
பதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . அச் சொற்கள் பெரும்பா 
லும் ‘ குற்ற விசாரணை முறைச் சட்டம் ' ( Criminal Procedure Code ) 
இந்தியத் தண்டனைச் சட்டம் ' ( Indian Penal Code ) , ' இந்தியச் 
சாட்சியச் சட்டம் ' ( Indian Evidence Act ) , ' உணவுக் கலப்படம் தடுப் 
புச் சட்டம் ' ( Prevention of Food Adulteration Act ), ' தமிழ் நாடு மது 
விலக்குச் சட்டம் ' ( Tamil Nadu Prohibition Act ), 'காவற்படைச் 
சட்டம் ' ( The Police Act ), ' இன்றியமையாப் பண்டங்கள் சட்டம் ' 
( Essential Commodities Act ) , ' தமிழ் நாடு உணவு வழங்கும் நிறு 
வனங்கள் சட்டம் ' ( Tamil Nadu Catering Establishment Act ) , 
திய வனச் சட்டம் ' ( Indian Forest Act ) , ' ஊழல் தடுப்புச் சட்டம் ' 
( The Prevention of Corruption Act ) , ' குற்றவாளிகள் கண்காணிப்புச் 
சட்டம் ' ( Probation of Offenders Act ) , ' பெண்டிர் , சிறுமியர் விப 
சாரத் தொழில் ஒடுக்குச் சட்டம் ' (Suppression of Immoral Traffic 
in Women and Girls Act ), ' கால் நடை . அத்து மீறல் சட்டம் ' ( Cattle 


F 


. 


xvii 


மொழி 


Trespass Act ) , ' தங்கக் கட்டுப்பாட்டுச் சட்டம் ' ( Gold Control Act) 
ஆகிய பதினான்கு சட்டங்களின் தமிழாக்கத்திலும் , இந்திய அரச 
மைப்பின் ( Constitution of India ) தமிழாக்கத்திலும் பயன்படுத்தப் 
பட்டவை . மேற்படி சொற்களுக்குத் தொடர்புடைய வேறு சில 
கலைச் சொற்களுக்குள்ள நேர் தமிழ்ப் பதங்களும் இந்த அகராதி 
யில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . நீதிபதிகளுக்கும் வழக்குரைஞர் 
களுக்கும் சட்டத்தில் அக்கறைகொண்டுள்ள பொது மக்களுக்கும் 
இந்த அகராதிபயனுள்ளதாக இருக்கும் என்று இந்த ஆணையம் 
நம்புகிறது . 

சட்டங்களை மொழிபெயர்ப்பதற்கு முன்னமேயே 
பெயர்ப்பாளர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற நோக் 
கத்தோடு சட்டத்துறை ஆட்சிமொழி ஆணையக்குழு 1968- ல் ஒரு 
சட்டச்சொல் அகராதியை வெளியிட்டது . 1976 மே மாதம் நிறு 
வப்பட்ட இந்தத்தமிழ்நாடுசட்டத்துறைஆட்சிமொழி ஆணையம் 
மேற்சொன்ன 14 சட்டங்களையும் இந்திய அரசமைப்பையும் 
மொழி பெயர்த்த 

பின்பே இந்தச் சட்டச் சொல் 
அகராதியைத் தயார் செய்து , 

இரண்டாவது 

பகுதி 
யாக 1979 - ல் வெளியிடுகிறது . முதற் பகுதியிலுள்ள கலைச்சொற் 
களுக்கும் இரண்டாவது பகுதியிலுள்ள கலைச் சொற்களுக்கும் 
வேறுபாடுகள் சில இருக்கத் தான் செய்கின்றன. இந்த வேறு 
பாடுகள் இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு . 

முதலாவ 
தாக , சட்டங்களை மொழிபெயர்க்கும்போது ஏற்பட்ட விதவித 
மான பிரச்சினை களைக்கூட்டுமுயற்சியினால்தீர்த்துப்பெற்றநேரடி 
அனுபவத்தைப் பயன்படுத்தி இந்தப் பகுதி தொகுக்கப்பட்டிருக் 
கிறது . இரண்டாவதாக , எளிமையாகவும் இயல்பாகவும் துல்லிய 
மாகவும் தமிழாக்கம் இருந்தால்தான் நடைமுறையில் அது பயன் 
படும் என்ற நோக்கத்தோடு இந்தப் பகுதியிலுள்ள சொற்கள் 
தமிழாக்கப்பட்டிருக்கின்றன . இரண்டாவது பகுதியிலுள்ள சொற் 
களே முற்றிலும் பொருத்தமானவை என்று இந்த ஆணையம் அறுதி 
யிட்டுக் கூறவில்லை . எதிர்கால அனுபவத்தின் அடிப்படையில் இப் 
பகுதியிலுள்ள சொற்களையும் மாற்ற வேண்டியிருக்கலாம் . வேறு 
மாற்றங்கள் செய்யும் வரை இந்த இரண்டாவது பகுதியிலுள்ள 
சொற்களே இந்த ஆணையம் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொண்ட 
சொற்களாக இருந்து வரும் . 

இந்தப் பகுதியில் சில வழுக்கள் இருக்கலாம் . நாளாவட்டத் 
தில் நீதிபதிகளும் வழக்குரைஞர்களும் தமிழறிஞர்களும் இந்த 


xviii 


வழுக்களைக் களைந்து இன்னும் செம்மையான தமிழ் மொழி 
பெயர்ப்பை வெளிக்கொணர்வதற்கு ஆணையத்திற்கு ஆலோசனை 
கள் கூறினால் , அவ்வாலோசனை களை நன்றியுடன் பரிசீலனை 
செய்து , 

ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆலோ சனகைளை ஏற்றுக் 
கொள்ளச் சித்தமாக இருக்கிறது இந்த ஆணையம் . 


எஸ் . மகராஜன் , 

தலைவர் , 
தமிழ் நாடு சட்டத்துறை ஆட்சிமொழி ஆணையம் . 


சென்னை -2 . 


xix 


மொழிபெயர்ப்புப் பயிற்சிக்கு உதவியாயிருக்கக்கூடிய நூல்களின் 

பட்டியல் . 


ܟܫܫܩܝ 


1. The Art of Translation - By Theodore Savory- 1968 Edition 
Published by Jonathan Cape, 30 , Bedford Square, London . 


2. The Art of Translation - A Symposium Published by the 
Ministry of Scientific Research & Cultural Affairs, New Delhi. 


3. Proceedings of the Third Congress of the International Federa 
tion of Translators FIT . 1959 . 


4. Quality in Translation - Edited by: E. Cary and R. W. Jumpelt. 
Published by : Symposium Publications Division , Pergamon Press , 
Oxford , London , New York and Paris. 


5. On Translation - By Reuben A. Brower , Published by Harward 
University Press , New York , 1966 . 


6. UNESCO Scientific and Technical Translations & Related 
Aspects of the Language Problem - By J. E. Holmstrom , UNESCO , 
Paris, 1958 . 


7. Aspects of Applied Linguistics ---By D. P. Pattanayak — 1968 
Edition , published by Asia Publishing House , Bombay , Calcutta, 
New Delhi, Madras, Lucknow , Bangalore, London, and New York . 


8. Translation in Mediaeval Bulgaria , 1969 – Edited by Ashit 
Chakra Borthy -- Published by Indranath Majumdar Subarnarelcha, 
73 , Mahatma Gandhi Road , Calcutta - 9 . 


9. Aspects of 

of Translation- ( Studies in Communication ) --- 
Published by Seckar and Warburg, 1958 , University College , London 


10. Translating - By Ian F. Finlay -- 1971 Edition , Published by : 
Teach Yourself Books " , St. Paul's House , Warwick Lane, 
London , E. C. 4 . 


11 . 


BABEL " --Journal of the International Federation of 
Translators --Under the auspices of UNESCO with Head quarters 
at Paris . 


A 


A- ஒரு ; ஒவ்வொரு; ஓர் . 

Abide by the results of the appeal, it shall 
A certain- ஒரு சில . 

அது மேல்முறையீடு முடிவுகளைப் 
A subsequent offence- ஒவ்வொரு பிந்திய 

பொறுத்து இருத்தல் வேண்டும் முடிவு 
குற்றமும் . 

களுக்கு இணங்கி இருத்தல் வேண்டும் . 
Ab initio- தொடக்கத்திலிருந்தே . 

Abiding by- இணங்கியதாய் இருக்கிற ; 
Abandonment- கைவிட்டுவிடுதல் . 

பொறுத்ததாய் இருக்கிற . 
Abatement- அற்றுப்போதல் ; களைதல் , 

Ability- திறமை . 
Abatement of appeal- மேல்முறையீடு 

Abjure-அறவே தவிர் . 
அற்றுப்போதல் . 

Abkari- கலால் ( ஆப்க்காரி ) . 
Abatement of iuisance- தொல்லை 

Abnormality- இயல்புக்கு மாறான தன்மை . 
களைதல் . 

Abode - இருப்பிடம் . 
Abbreviation- சுருக்கக்குறியீடு . 

Abode , fixed place of நிலையான இருப் 
Abduct- ஆட்கடத்து . 

பிடம் . 
Abduction- ஆட்கடத்துதல் ; ஆளைக் 

Abolish- அழி ; ஒழி . 
கடத்துதல் , 

Abolition- அழிப்பு ; ஒழிப்பு. 
Abet- உடந்தையாயிரு . 

Abolition of untouchability - COOLITY 
Abetment - உடந்தையாயிருத்தல் . 

ஒழிப்பு. 
Abetment of escape of persons arrested 

About that date- அந்தத் தேதி வாக்கில் . 
கைது செய்யப்பட்ட ஆட்கள் தப்பிச் About to make , a complaint , he is-அவர் 
செல்ல உடந்தையாயிருத்தல் . 

முறையீடொன்றைச் செய்யவிருக்கிறார் . 
Abettor-உடந்தைக் குற்றவாளி ; 

Above the rank of ( a Sub - Inspector ) - ( ஓர் 
உடந்தையாளர் . 

உதவி ஆய்வாளருக்கு ) மேல் நிலை 
Abeyance- தாற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் 

யிலுள்ள மேற்படியிலுள்ள . 
பட்டுள்ள நிலை . 

Abridge- சுருக்கு . 
Abeygice, keep in- தாற்காலிகமாக நிறுத்தி Abrogate-ரத்து செய் . 
' வை . 

Absconding- தலைமறைவாகுதல் . 
Abide by the constitution- அரசமைப்பின் Absence - இல்லாதிருத்தல் ; இல்லாமலிருத் 
' படி ஒழுகு . 

தல் ; இல்லாமை; வாராமை . 


7 


128A - 1-4 


2 


சாசனம் . . 


தல் . 


Accessible- அணுகத்தக்க ; போய்வரத்தக்க 
Absence, by reason of - UITTITO) LO ATIJ GODT 

Accession , instrument of- இணைப்புச் 
மாக . 
Absence of any specific provision to the 
contrary , in the-குறிப்பிட்ட வகைமுறை Accession to office- பதவி ஏற்பு . 
எதுவும் எதிர்மாறாக இல்லாதபோது . 

Accessories- துணைக்கருவிகள் . 
Absence of reasonable excuse , in the 

Accident- எதிர்பாராத நிகழ்ச்சி ; தற்செய 
நியாயமான காரணம் இல்லாதபோது . 

நிகழ்ச்சி ; விபத்து . 
Absent- இல்லாமலிரு ; வரா திரு . 

Accidental- எதிர்பாராத ; தற்செயலாக . 
Absolute- நிபந்தனையற்ற ; பூரணமான ; 

Accommodation , house-- வீட்டு வசதி அளித் 
வரம்பற்ற . 

தல் . 
Absolutely- நிபந்தனையின்றி ; பூரணமாக ; | Accommodation , subject to the availability. ,. 
வரம்பற்ற முறையில் . 

of- இடம் கிடைக்கும் வசதிக்கு உட்பட்டு 
Abstaining from carrying out- 1.60 m COUDOIT 
தொழிதல் ; நிறைவேற்றாமல் இருத்தல். | Accompanied by a copy of a record , it 

shall be- பதிவின் நகலொன்று அதனுடன் 
Abstaining from commission of any such 

சேர்ந்து போதல் வேண்டும் . 
offence- அத்தகைய குற்றம் எதையும் 
செய்யாமல் இருத்தல் / செய்யாதொழி Accompany- சேர்ந்து போ . 

Accomplice-- கூட்டுக் குற்றவாளி . 
Abstention- செய்யா திருத்தல் ; செய்யா Accord- இணக்கம் ; இணங்குமாறு செய் . 
தொழிதல் ; தவிர்த்தல் . 

Accordance with the 1ules , in- விதிகளின்படி ; 
Abstention from intoxicants- போதையூட்டும் விதிகளுக்கிணங்க . 
பொருள்களைத் தவிர்த்தல் , 

Accorded sanction , the- அளிக்கப்பட்ட ஒப்ப 
Abstract- சுருக்கக்குறிப்பு ; பிரித்தெடு . 

ளிப்பு . 
Abstracted- பிரித்தெடுக்கப்பட்ட .. 

According as 

தக்கபடி. 
Abuse- தகாதமுறையில் செய் ; தவறாகப் | According to that- அதற்கு இணங்க ; அதற்கு 
பயன்படுத்து . 

ஏற்ப , 
Abuse of authority- அதிகாரத்தைத் 

Accordingly- அ / இங்ங்னமே ; அ /இதன்படியே ; 
தவறாகப் பயன்படுத்துதல் . 

அ / இவ்வாறே . 
Abuse of the process of court- நீதிமுறைக் Account- கணக்கு . 
கட்டளையைத் தவறாகப் பயன்படுத் 
துதல் முறைகெட்ட வகையில் பயன் 

Account , take into- கவனத்தில் எடுத்துக் 

கொள் . 
படுத்துதல் , 
Academic distinction- கல்வித்துறைச் சிறப்பு . 

Account for- கணக்குக் காட்டு ; முகாந்திரம் 

காட்டு . 
Accelerate--விரைவுபடுத்து . 

Account of crime , give an- குற்றத்தைப் 
Accept- ஏற்றுக்கொள். 

பற்றிய ஒரு வரலாற்றைக் கூறு . 
Acceptance of the fees- கட்டணங்களை 
ஏற்றுக் கொள்ளுதல் . 

Account of experiment, an- பரிசோதனை 

யைப்பற்றிய ஒரு விவரிப்பு . 
Accepted under the provisions-வகைமுறை Account ( of statement ) - ( வாக்குமூலத்தின் ) 
களின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட . 

விவரம் , 
Acceptor- ஏற்புநர் ; ஒத்துக்கொள்பவர் . Account satisfactorily- திருப்திகரமான 
Access- அணுகும் வழி ; அணுகும் வாய்ப்பு ; முகாந்திரம் காட்டு . 
தொடர்பு ; வரப்போக வாய்ப்பு. 

Accoutrements- உடுப்புகள் . 
Access , direct- நேரடித் தொடர்பு . 

Accrual- கிட்டுதல் ; வந்தடைதல் . 
Access, open court to which the public may 

Accrue-கிட்டுகிற ; வந்தடைகிற . 
have- பொது மக்கள் வந்து போகக்கூடிய Accrued ( a legalcharacter ) - (சட்டபூர்வமான 
தாயுள்ள பகிரங்க மன்றம் . 

தகுதி ) கிட்டியது . 


3 


3 


Accumulate- சேர்த்துவை . 

Act and Law- செய்சட்டமும் , சட்டமும் 
Accusation-- குற்றஞ்சுமத்துதல் . 

Act bona fide done- நல்லெண்ணத்துடன் 
Accused- எதிரி ; குற்றஞ்சுமத்தப்பட்டவர் . 

செய்யப்பட்ட செய்கை . 
Accused appears to be in sound mind- எதிரி Act constituting an offence- ஒரு குற்றமாக 
புத்தி சுவாதீனமுடையவராகத் தோன்று 

அமைகின்ற செய்கை . 
கிறார் . 

Act in his discretion , to- தம் யுக்தப்படி 
Accused of any offence- ஏதேனும் குற்றம் 

செயல் படுவதற்கு . 
சுமத்தப்பட்ட . 

Act in its application to a district- சட்டம் 
Accused person-- குற்றம் சுமத்தப்பட்டவர் . ஒரு மாவட்டத்தின் மீது இயங்குகையில் , 
Achievement- சாதனை . 

Act in operation- இயக்கத்திலிருக்கிற 
' Acidification- அமிலத்தன்மையாக்கிவிடுதல் . 

சட்டம் ; செயற்பாட்டிலிருக்கிற சட்டம் . 

Act is ill operation- சட்டம் இயக்கத்திலிருக் 
Acidifying agent- அமிலத்தன்மையதாக்கும் 

கிறது / செயற்பாட்டிலிருக்கிறது . 
பொருள் . 

Act judicially நீதிமுறையில் செயற்படு / 
Aeknowledge- ஒப்புகை அளி. 

செயலாற்று . 
Acknowledgement- ஒப்புகை . 

Act making an offence- குற்றமொன்றை 
Acknowledgement due , by registered post உண்டாக்கும் செய்கை . 
witl- ஒப்புகைப் பதிவஞ்சல் மூலம் . 

Act , nature of the- செய்கையின் தன்மை . 
Acknowledgement of allegiance or adherence 

Act of cruelty- கொடுமையான செயல் ! 
to a foreign state , if he is under any 

செய்கை . 
அயல்நாட்டு அரசு ஒன்றிடம் விசுவாசம் 
அல்லது ஒட்டுறவு இருப்பதை எந்த வகை 

Act of war- போர்ச் செயல் . 
யிலேனும் ஒப்புக்கொண்டவராக இருக் Act operates-சட்டம் இயங்குகிறது / செயற் 
கிறவரானால் . 

படுகிறது . 
Acquaintance- பரிச்சயம் ; பழக்கம் . 

Act or omission- செய்கை அல்லது விடுகை . 
'Acquainted- பழக்கப்பட்ட ; பரிச்சயம் Act or regulation having the force of law , 

an-சட்டத்தின் ஆற்றல் கொண்டுள்ள ஒரு 
Acquainted with the facts of the case- வழக் 

செய்சட்டம் அல்லது ஒழுங்குமுறை விதி . 
கின் சங்கதிகளைத் தெரிந்துள்ள. 

Act to consolidate and amend the law , an 
---Acquainted with the rules , thoroughly 

சட்டத்தை ஒருங்கிணைத்துத் திருத்தி 
விதிகளை நன்கு தெரிந்த . 

யமைப்பதற்கான ஒரு செய்சட்டம். 
Acquiescence- குறிப்பிசைவு . 

Act under the direction of ( so and so ) -- 
Acquired-- ஈட்டப்பட்ட ; பெறப்பட்ட . 

(இன்னாருடைய ) ஏவலின்படி செயற்படு. 
Acquired , rights- ஈட்டப்பட்ட உரிமைகள் , ! Acting Chief Justice- தாற்காலிகமாகச் செய 

லாற்றும் செயற்படும் தலைமை நீதிபதி . 
Acquiring property- சொத்தை ஈட்டுதல் ; 
சொத்தைப் பெறுதல் , 

Acting in any manner inconsistent with his 
Acquisition- ஈட்டுதல் . 

duty- ஏதேனும் ஒரு வகையில் தம் 
முடைய 

கடமைக்கு ஒவ்வாது / முரணாக 
Acquittal--விடுதலை. 

மாறாகச் செயற்படுதல் . 
Acquittance- செல்லுச்சீட்டு . 

Action- செய்கை / செயல் ; நடவடிக்கை ; 
Across a customs frontier , taking it - 94605 

வழக்கு . 
எடுத்துக்கொண்டு சுங்க எல்லையைக் 
கடந்து செல்லுதல் . 

Action taken or thing done- எடுக்கப்பட்ட 
Act-- சட்டம் ; செய்கை ; செய்சட்டம் ; 

நடவடிடிக்கை அல்லது செய்யப்பட்ட 

செயல் . 
செயல் ; தாற்காலிகமாகச் செயலாற்று . 
Act abetted-- எந்தச் செயலுக்கு உடந்தைச் 

Actionable wrong- வழக்குத் தொடுப்பதற் 
செயல் உடந்தையாய் இருந்ததோ 

குரிய தீங்கு . 
அந்தச் செயல் ; பிரதானச் செயல் . Active confidence--தீவிர நம்பிக்கை . 
128A - 1--4a 


கொண்ட . 


- 


4 


Active service of the Government , in the- | Adequate- போதிய ; போதிய அளவு ; 
அரசின் தீவிர ஊழியத்தில் . 

போது மான . 
Activities like exercise and drill- பயிற்சி , | Adequate reasons to the contrary- மாறாகச் 
உடற்பயிற்சி போன்ற செயல்கள் நட செய்வதற்குப் போதிய காரணங்கள் . 
வடிக்கைகள். 

Adherence- ஒட்டுறவு ; பற்று . 
Actual- உள்ளபடியான . 

Adhesive stamp-- ஒட்டக்கூடிய முத்திரை 
Actual charge- உள்ளவாறான உள்ளபடி 

வில்லை , 
யான பொறுப்பு . 

Adhoc judge- தனிப்பணி நிமித்த நீதிபதி . 
Actual loss- உள்ளபடியான இழப்பு . 

Adjacent- அருகில். 
Actual occupancy- உள்ளவாறான /உள்ள Adjoining station- அடுத்துள்ள நிலையம் . 
படியான அனுபோகம் . 

Adjourn- ஒத்திவை ; தள்ளிவை . 
Actual service , time spent in-உள்ளபடியான 

Adjournment- ஒத்திவைத்தல் . 
ஊழியத்தில் செலவழிக்கப்பட்ட காலம் . 

Adjudged- தீர்ப்பளிக்கப்பட்ட ; தீர்மானிக் 
Actually- உள்ளபடியே ; உள்ளவாறாகவே . 

கப்பட்ட . 
Actually sitting in a session- ஒரு கூட்டத் | Adjudication- நீதி முறையில் தீர்மானித்தல் . 
தொடரில் உள்ளபடியே அமர்தல் , 

Adjudicatory function- நீதிமுறையில் தீர் 
Acute shortage- கடுமையான பற்றாக்குறை . 

மானிக்கும் அலுவல் / கடமை . 
Adaptation-இணக்கப்படுத்துதல் ;இணக்கம் ; 

Adjust- ஈடுசெய் ; சரிக்கட்டு ; நேரமைவு 
தழுவல் , 

செய் . 
Addition- கூட்டல் ; சேர்த்தல் ; சேர்மானம் . 

Adjustment- ஈடு செய்தல் ; சரிக்கட்டுதல் ; 
Additional- கூடுதலான . 

நேரமைவு செய்தல் . 
Additional Chief Metropolitan Magistrate- | Administer oath- பிரமாணம் செய்துவை . 
பெருநகர் கூடுதல் தலைமை நடுவர் . 

Adiministration நிர்வாகம் . 
Additional conditions- கூடுதல் நிபந்தனைகள் 

Administration of justice- நீதி நிர்வாகம் . 
Additional District Magistrate- மாவட்டக் 

Administration of law- சட்ட நிர்வாகம் . 
கூடுதல் நடுவர் , 

Administration of poison- நஞ்சிடுதல் . 
Additional function- கூடுதல் கடமை . 
Additional Public Prosecutor- அரசுக் குற்றத் Administrative expense- நிர்வாகச் செலவு . 
துறைக் கூடுதல் வழக்குரைஞர் . 

Administrative law- நிர்வாகத் துறைச் 

சட்டம் . 
Additional Sessions Judge- கூடுதல் செஷன்ஸ் 
நீதிபதி . 

Administrative matters- நிர்வாகத்துறை 
Addition or alteration- கூட்டல் அல்லது 

விஷயங்கள் . 
மாறுதல் மாற்றம் . 

Administrative relations- நிர்வாக உறவுகள் . 
Addition or omission- சேர்த்தல் அல்லது | Administrative tribunal- நிர்வாகத் துறைத் 
விடுதல் , 

தீர்ப்பாயம் . 
Addition to cancellation , in- ரத்து செய் 

Administratively subordinate- நிர்வாக 
வதோடுகூட , 

முறையில் கீழுள்ளவர் . 
Address- உரை நிகழ்த்து ; உரையாற்று ; விண் 
ணப்பம் செய் ; முகவரி . 

Administrator- ஆட்சியாளர் . 
Addressed to a person , requisition- ஓர் 

Administrator - General- அட்மினிஸ்ட்ரேட் 
ஆளுக்கு அனுப்பப்பட்ட எழுதப்பட்ட 

டர் ஜெனரல் . 
கோரிக்கை . 

Admiralty jurisdiction- கடவியல் அதிகார 
Addressee- முகவரியிடப்பட்டவர் . 

வரம்பு . 
Addrce evidence- சாட்சியம் அளி ; 

சாட் | Admissible- அனு மதிக்கத்தக்க ; ஏற்கத்தக்க . 
சியம் கொடு ; சாட்சியம் நல்கு . 

Admissible evidence- அனு மதிக்கத் தக்க 
Adequacy- போதுதல் , 

சாட்சியம் . 


5 


. 


. 


Admission- அனுமதித்தல் ; ஏற்புரை ; 

Advertisement- விளம்பரம் . 
ஏற்றுக் கொள்ளுதல் ; சேர்க்கப்படுதல் , 

Adverse party- எதிர்த் தரப்பினர் ; எதிர்த் 
Admission into the Union of a new State- தரப்பு . 
ஒன்றியத்துக்குள் புதிய மாநிலம் ஒன் Advice- ஆலோசனை . 
றைச் சேர்த்துக் கொள்ளுதல் . 

Advisable- உசிதமான . ' 
Admission into University-- பல்கலைக்கழகத் | Advising with him , for the purpose of- 
தில் சேர்க்கப்படுதல் . 

அவருடன் ஆலோசனை செய்யும் நோக் 
Admission of evidence-- சாட்சியத்தை சான் கத்துடன் , 
றை அனுமதித்தல் . 

Advisory body- ஆலோசனைக் குழு . 
Admission of offence- குற்ற ஏற்புரை ; குற் | Advocate- வழக்குரைஞர் . 
றத்தை ஏற்றுக்கொள்ளுதல் . 

Advocate - General for the State- மா நிலத்திற் 
Admit of, in cases where circumstances do 

கான தலைமை வழக்குரைஞர் . 
not- சூழ்நிலைகள் இடங்கொடுக்காத 

Aerodroine- விமான நிலையம் . 
சந்தர்ப்பங்களில் . 

Aeronautics- வான் பயண இயல் . 
Admit to bail- ஜாமீனில் விடு . 

Affairs of a State- மாநிலமொன்றின் 
Admittance--உட்செல்வதற்கான அனுமதி . 

விவகாரங்கள் காரியங்கள் . 
Admitting the appeal- மேல்முறையீட்டை 

Affecting - பாதிக்கின்ற 
விசாரணைக்காக ஏற்றுக்கொள்ளுதல் . 

Affection or illwill- விருப்போ , வெறுப்போ . 
Admonish and let off- கண்டிப்பு வழங்கி Aifidavit- பிரமாணப் பத்திரம் . 
விட்டுவிடு . 

Affirm- உறுதிகூறு ; உறுதி செய் , 
Admonition- கண்டித்தல் ; கண்டிப்பு வழங் | Affirmation- உறுதி ; உறுதியுரை . 
குதல் , 

Affix- இடு ; ஒட்டு . 
Adopt-- ஏற்றுக்கொள் ; கைக்கொள் ; 
சுவீகாரம் எடு ; தத்து எடு . 

Affixing the seal to articles- பொருள்களுக்கு 

இலச்சினையிடுதல்/ முத்திரையிடுதல் . 
Adoption- சுவீகாரம் ; தத்து . 

Afford evidence- சாட்சியம் அளி . 
Adoption , taking in- சுவீகாரம் எடுத்தல் ; 
தத்தெடுத்தல் ; தத்தெடுப்பு . 

Affray- கலவரம் ; சச்சரவு 

Aforesaid முன் சொல்லப்பட்ட ; முன் 
Adoptive mother- சுவீகாரத்தாய் . 

சொன்ன ; மேலே சொல்லப்பட்ட ; 
Adult முதிர்ந்தோர் ; வயது வந்தவர் . 

மேற்சொன்ன . 
Adult suffrage- முதிர்ந்தோர் வாக்குரிமை . After பிறகு ; பின் ; பின்பு ; பின்னர் . 
Adulterant- கலப்படம் செய்யவுதவும் After due admonition-உரிய கண்டிப்பு 
பொருள் ; கலப்பான் . 

வழங்கிய பின்பு . 
Adulterated- கலப்படஞ்செய்யப்பட்ட , After hearing parties- தரப்பினர்களுக்குக் 
Adulteration -- கலப்படம்; கலப்படம் செய் கேள்வி நல்கிய பின்பு ; தரப்பினர்களைக் 
தல் , 

கேட்ட பின்பு . 
Adultery- முறைபிறழ்ந்த புணர்ச்சி . 

After hearing the case- வழக்கை விசாரித்த 

பின்பு 
Adultery , living in- கற்புப்பிறழ்ந்த நிலை 
யில் வாழ்கிற . 

After recording the reasons in writing 

காரணங்களை எழுத்தில் பதிவு செய்த 
Ad valoren- பெறுமான விகிதப்படி . 

பின்பு . 
Advance , make a grant in - ro LT LIT Gof After -care organisation - 09 DOT4 you 

யம் வழங்கு . 
Advance money- பணத்தைக் கடனாகக் Against law- சட்டத்திற்கு விரோதமாக . 
-கோடு . 

Agar- கடற்கோரை . 
Advancement- முன்னேற்றம் ; மேம்பாடு . 

Agency- அமைப்பு ; நிறுவனம் ; 
Advantage- சாதகம் . 

முகவாண்மை ; ஸ்தாபனம் . 


னம் . 


6 . 


Agent- முகவர் . 

All manner of people- எல்லாவித மக்களும் . 
Aggregate punishment--மொத்தத் 

All or any of the provisions- வகை முறைகள் 
தண்டனை . 

அனைத்தும் அல்லது அவற்றில் எவையும் 
Aggression , external- அயல்நாட்டுத் தாக்கு Allegation- குறைகூறுதல் ; சொல்லப்பட்ட 
தல் , 

நிரூபணம் செய்யப்படாத கூற்று . 
Aggrieved-- குறையுற்ற . 

Alleged facts- சொல்லப்பட்ட சங்கதிகள் . 
Aggrieved person] - குறையுற்றவர் . 

Alleged to have been committed- செய்திருப் 
Agmark sealed container- அக்மார்க் முத் பதாகச் சொல்லப்படுகிற . 
திரையிடப்பட்ட கொள்கலன் . 

Allegiance- விசுவாசம் . 
Agree- இணங்கு ; உடன்படு ; ஏற்றுக்கொள் ; | Alliance with the Government of India , 
ஒத்துக்கொள் , 

power in- இந்திய அரசாங்கத்துடன் 
Agree to commit any offence- குற்றம் எதை 

இணக்கமாக உள்ள அரசு . 
யும் செய்வதற்கு உடன்படு . 

Allied products- சார்ந்த பொருள்கள் . 
Agreement- இணங்குதல் ; உடன் பாடு. 

Allocate- குறித்தளி; பகிர்ந்தளி; பங்கிட்டுக் 
Agreement is silent- உடன் பாடு மௌன மாய் கொடு ; பங்கீடுசெய் ; பிரித்துக் கொடு . 
இருக்கிறது . 

Allocated to Judicial and executive 
Agricultural holding- வேளாண்மை / விவ 

magistrates- நீதித்துறை , நிர்வாகத்துறை 
சாயக் குத்தகை நிலம் . 

நடுவர்களுக்குக் குறித்தளிக்கப்பட்ட 
Agricultural produce- வேளாண்மை மகசூல் . ! Allot- ஒதுக்கு ; வழங்கு . 
Agricultural Produce (Grading and Marke 

Allotment of land- நிலம் வழங்குதல் , 
ting ) Act, 1937-1937 ஆம் ஆண்டு 
வேளாண்மை விளைபொருள் ( தரம் பிரித் 

Allotment of seats- பதவியிடங்கள் ஒதுக்கு 
தல் மற்றும் குறியிடுதல் ) சட்டம் . 

தல், 
Aground , running vessel- கலத்தைத் தரை 

Allow- அனு மதி ; இடங்கொடு . 
தட்ட வைத்தல் . 

Allow or disallow- ஏற்றுக்கொள் அல்லது 
Aid- உதவி ; உதவு . 

தள்ளுபடி செய் . 
Aircraft- வானூர்தி ; வானூர்திகள் . 

Allowance- படி ; படித்தொகை . 
Air Force--வான்படை . 

Allowed , shall be- அளிக்கப்படுதல் வேண் 
Air Force Act- வான் படைச் சட்டம் . 

டும் . 

Allowed himself to be examined- தம்மைப் 
Air - freight- விமானக் கட்டணம் . 

பரிசோதிக்க இடங்கொடுத்தார் . 
Air man ( of the airforce ) - வான் படை வீரர் . | Allowing- அனு மதிக்கின்ற ; இடங்கொடுக் 
Air navigation- வான்வெளிப் பயணம் . 
Air traffic- வான்வெளிப் போக்கு வரவு . Alloy-- உலோகக்கலவை . 
Airways- வான்வெளிப் போக்கு வரத்து . Almond- பாதாம்பருப்பு . 
Alarm- எச்சரிக்கை ; கிலி ; பீதி . 

Almond oil- பாதாம் எண்ணெய் . 
Alcohol- ஆல்ககால் . 

Already- ஏற்கெனவே . 
Alcoholic beverages- ஆல்க்ககால் சேர்ந்த Also- அவ்வாறே; கூட , 
பானங்கள் . 

Alter- மாற்று ; வேறுபடுத்து . 
Alcoholic liquors- ஆல்க்ககால் சேர்ந்த Alter the conditions thereof- அதன் நிபந் 
மதுபானங்கள் . 

தனைகளில் மாறுதல் செய்தல் . 
Alien - அயல் நாட்டவர் . 

Alteration- மாறுதல் ; மாற்றம் ; மாற்றம் 
Alienated- பராதீனம் செய்யப்பட்ட . 

செய்தல் ; மாற்றுதல் . 
Alive-- உயிருடனிருக்கிற . 

Alteration of Boundaries Act- எல்லைகள் 
All - India Judicial Service-- அனைத்திந்திய மாற்றுதல் சட்டம் . 
நீதித்துறை ஊழியம் . 

Alternative- இரண்டில் ஒன்று ; மாற்று . 


கின்ற . 


7 


கும் . 


' Alternatively- இரண்டில் ஒன்றாக ; மாற் Anglo - Indian community- ஆங்கிலோ - இந்தி 
றாக . 

யர் சமூகம் . 
Always- எப்போதுமே . 

Animal- பிராணி ; விலங்கு . 
Amaranth- வாடாமல்லி ( கீரைத் தண்டு Animal husbandry- கால்நடைப் பராமரிப்பு . 
வகை ) . 

Animation- உயிரூட்டுதல் ; எழுச்சியூட்டுதல் . 
Ambassador- தூதர் . 

Animosity- பகைமை; விரோதம் . 
Ambiguous- ஐயத்திற்குரிய . 

Annatto- காவி விதை . 
Amenable , shall be- உள்ளாதல் வேண்டும் . 

Alinexed- இணைக்கப்பட்ட . 
Amend- திருத்து . 

Annexure- பின்னிணைப்பு . 
Amended , shall stand-திருத்தப்பெற்று நிற் Annoyance- தொல்லை . 

Alnual administration report- நிர்வாக 
Amendment- திருத்தம் ; திருத்தம் செய்தல் , 

ஆண்டறிக்கை. 
Amends- ஈடு ; நஷ்ட ஈடு . 

Annual financial statement-வருடாந்திர நிதி 
Ainenity- வசதி . 

விவர அறிக்கை . 
Amin- அமீனா . 

Annual payment- வருடாந்திரச் செலுத் 
Ammunition- போர்த்தளவாடங்கள் ; யுத் 

துகை. 
தத் தளவாடங்கள் ; வெடிமருந்து , குண்டு | Annual returns- ஆண்டு விவர அறிக்கைகள் . 
முதலியன. 

Annually- ஆண்டுதோறும் . 
Among other matters- இதர விஷயங்களோடு . 

Annuities- வருடாந்திரத் தொகை . 
Among states- மாநிலங்களுக்கிடையே . 
Amongst all the peoples of India- இந்திய 

Annul- பயனற்றதாக்கு ; ரத்து செய் . 
மக்கள் அனைவரிடையேயும் . 

Annulment- பயனற்ற தாக்குதல் ; ரத்து 

செய்தல் , 
.Amongst themselves , from- தங்களுக்குள் 
ளிருந்தே . 

Anonymous communication- அநாமதேயக் 
Amount as the State Government may by noti 

கடிதம் ; மொட்டைக்கடிதம் . 
fication specify- மாநில அரசாங்கம் அறி | Answerable , he is not- அவர் பதில் சொல் 
விக்கையின் மூலம் குறித்துரைக்கலாகும் லக் கடமைப்பட்டவராகார் . 
தொகை . 

Antecedents-முன் வரலாறு . 
Amusements- வேடிக்கை விளையாட்டுகள் . 
பொழுதுபோக்குகள் . 

Antedate- முந்தின தேதியிடு . 
Analysis- பகுப்பாய்வு . 

Anthropology-மானிட... இயல் , 
Analysis , chemical-- இரசாயனப் பகுப்பாய்வு . 

Anticipation- எதிர்பார்த்தல் . 
Analyst- பகுப்பாய்வாளர் . 

Anti - oxidants- எதிர் ஆக்ஸீகரணிகள் . 
Ancient customs - L100TLU வழக்கங்கள் . 

Any- எந்த ; எல்லா ; ஒவ்வொரு. 
Ancient Monuments and Archaeological Sites | Any case , in- எது எப்படியிருந்தாலும் ; 
and Remains Act- பழைமையான தொன்மை 

எந்த நிலைமையிலும் . 
யான நினைவுச்சின்னங்கள் , தொல் 

Any of the acts-சட்டங்களில் எதுவும் ; 
பொருள் ஆய்வு மனைகள் மற்றும் எஞ்சி சட்டங்களில் எவையும் . 
நிற்பவைகள் சட்டம் . 
Ancillary- துணை ; துணையான . 

Any other- மற்ற எந்த ; மற்றைய ; வேறெந்த 

Any other class of commodity- வேறு 
A ncillary matters- துணைக் காரியங்கள் ; 

வகைப் பண்டம் எதுவும் . 
துணை விஷயங்கள் . 
Ancillary powers- துணை அதிகாரங்கள் . 

Apartment- அறை . 
Allcillary purpose- துணை நோக்கம் . 

Aperture- துளை , 
And- அல்லது ; ஆனால் ; எனவே ; எனினும் ; Apology- மன்னிப்புக் கோரல் . 
பின்னர் ; மற்றும் ; மேலும் . 

Apparatus --- சாதனம் . 


8 


Apparent--தெளிவாகத் தெரிகிற: தோற்ற | Apply to Kashmir , this Act shall-இந்தச் 
மளிக்கிற; பார்வைக்குத் தென்படுகிற ; சட்டம் காஷ்மீர் மீதியங்கும் . 
மெலெழுந்த வாரியாகத் தெரிகிற ; Appoint- குறிப்பிடு ; நியமி ; நிர்ணயி . 
வெளிப்படையாகத் தெரிகிற . 

Appointment- சாதனம் ; நியமனம் . 
Appeal- மேல்முறையீடு ; வேண்டுகோள் . 

Apportion- பங்கீடு . 
Appealable decree- மேல்முறையீடு செய் 

Appreciation- ஆராய்தல் ; நிதானித்தல் ; 
யத்தக்க தீர்ப்பாணை . 

பாராட்டுதல் ; மதிப்பிடுதல் ; விளங்கிக் 
Appeal shall lie- மேல்முறையீடு உண்டு ; 

கொள்ளுதல் . 
மேல்முறையீடு செய்யும் உரிமை உண்டு . 

Appreciation of evidence , matters which 
Appeal shall lie , no- மேல்முறையீடு கிடை 

involve- சாட்சிய மதிப்பீட்டை உள்ள 
யாது ; மேல்முறையீடு செய்யும் உரிமை 

டக்குவதாகவுள்ள விஷயங்கள் . 
எதுவும் கிடையாது . 

Apprehend- அச்சத்தோடு எதிர்பார் ; கைது 
Appealable- மேல் முறையீடு செய்யத்தக்க செய்; பிடி . 
Appear- தோன்றுகிற ; ஆஜராகு . 

Approbation- ஆமோதிப்பு. 
Appear in public , one who does not- வெளி 

Appropriate- உரிய ; ஒதுக்கு ; தக்கதான 
யில் முகங்காட்டாத ஒருவர் . 

தன தாக்கிக்கொள்; பொருத்தமான . 
Appear to Government , may- அரசாங்கத் Appropriate cases- உரிய சந்தர்ப்பங்கள் . 
திற்குத் தோன்றலாகும் . 

Appropriate Government- உரிய அரசாங்கம் . 
Appearance- ஆஜராதல் , 

Appropriated- பயன்படுத்தப்பட்ட . 
Appellate Court- மேல்முறையீட்டு நீதி 
மன்றம் . 

Appropriating all sums on account of such 

charges-- அத்தகைய கட்டணங்களுக்காக 
Appellate jurisdictioil -- மேல்முறையீட்டு 

எல்லாத் தொகைகளையும்செல்வைத்துக் 
அதிகார வரம்பு . 

கொள்ளுதல் . 
Appended to- இணைக்கப்பட்டுள்ள; சேர்க் 

Appropriation- பயன்படுத்துதல் . 
கப்பட்டுள்ள . 
Appendix-- பிற்சேர்க்கை ; பின்னிணைப்பு . 

Appropriation Bills- நிதி ஒதுக்கு மசோ 

தாக்கள் . 
Appertaining to superintendent , duties - 56007 
காணிப்பாளரைச் சார்ந்த கடமைகள் . 

Approval-- ஒப்புதல் அளிப்பு . 
Applicable- இயங்கத்தக்கதாயுள்ள . 

Approval , previous- முன் ஒப்புதல் அளிப்பு . 
Applicant- விண்ணப்பதார் . 

Approved as of medical value ---0 (15 $ SIOU 

முக்கியத்துவம் உள்ளதென்று ஒப்புத 
Application- பிரயோகம் ; விண்ணப்பம் ; 

லளிக்கப்பட்ட . 
ஈடுபடுத்துதல் , 
Application of a sum of money in discharge Approved school- ஒப்புதல் அளிக்கப்பெற்ற 

பள்ளி. 
of nterest due under a debt 

ஒரு கடனுக் 
காகக் கொடுபட வேண்டிய வட்டியைத் Appurtenant or attached- சேர்ந்ததாயுள்ள 
தீர்ப்பதில் ஒரு பணத் தொகையை ஈடு அல்லது இணைந்துள்ள, 
படுத்துதல் . 

Appurtenant thereto , building- அதனைச் 
Application , in its- அது இயங்குகையில் . சேர்ந்ததாக இருக்கும் கட்டிடம் . 
Application of lav- சட்டத்தின் பிரயோ 

Apron- தூசாடை , 
Applied to , to be- பயன்படுத்துதல் , 

Arbitration- மத்தியஸ்தம் செய்தல் . 
Apply- இயங்கு ; கடைப்பிடி ; பிரயோகி ; 

Arbitrator- பொதுவர் ; மத்திய ஸ்தர் . 
விண்ணப்பம் செய் . 

Archaeological remains- தொல்பொருள் 
Apply provisions which do not- வகைமுறை 

சதைவுகள் . 
கள் பிரயோகமாகாத . 

Archaeological sites- தொல்பொருளாய்வுத் 
Apply to- பிரயோகப்படுத்து ; மீதியங்கு ; 

தலங்கள் . 
விண்ணப்பஞ்செய் , 

Archaeology- தொல்பொருளியல் . 


கம் . 


9 


முதற் 


Area- பகுதி ; பரப்பளவு ; பிரதேசம் ; . 

வட்டாரம் . 
Area, left open-திறப்பாக விடப்பட்ட 

பிரதேசம் . 
Area , local- வட்டாரப் பகுதி ; வட்டாரப் 

பிரதேசம் , 
Area , scheduled- பட்டியல் பிரதேசம் . 
Area , where the Act is in force- சட்டம் 

அமலிலிருக்கிற வட்டாரம் / பிரதேசம் . 
Argument- வாதம் . 
Arilus- தோல் . 
Arisen- ஏற்பட்டிருக்கிற . 
Arising-உண்டாகிற ; உற்பத்தியாகிற ; 

எழுகின்ற ; விளைகிற . 
Arising out of police report , case- காவலறிக் 

கையிலிருந்து எழுகின்ற வழக்கு . 
Arithmetical error - கணக்குப்பிழை . 
Arifle Force- ஆயுதங் படை . 
Armed Forces of the Union- ஒன்றியத்து 

ஆயுதப் படைகள் . 
Armed Insurrection- ஆயுதப் புரட்சி . 
Armed with any deadly weapon- அபாயகர 

மான எந்த ஆயுதத்தையும் கைக் 
கொண்டுள்ள 
Arms- ஆயுதங்கள் . 
Army- தரைப்படை , 
Army Act- தரைப்படைச் சட்டம் . 
Aromatic herbs- வ 

வாசனை மூலிகைகள் . 
Arrangement ஏற்பாடு . 
Arranging certain machinery-- குறிப்பிட்ட 

இயந்திரத்தை ஒழுங்காக வைத்தல் .. 
Arrears- நிலுவை ; பாக்கி . 
Arrears , list of- நிலுவைப் பட்டியல் . 
Ariest- கைது ; கைது செய் . 
Arresting- தடை செய்யும் . 
Arriving at a conclusion- முடிவுக்கு வருதல் , 
Article-உருப்படி ; பண்டம் ; பொருள் . 
Article subject to speedy and natural decay 
விரைவாகவும் இயல்பாகவும் அழியக் 
கூடிய பொருள் , 
Article of value- பெறுமானமுள்ள பொருள் 
Articles- உறுப்புகள் ; ஒழுங்குமுறை விதிகள் . 
Articles of war for the Indian Army- இந்தி 

யத் தரைப் படைக்கான ஒழுங்கு முறை 
விதிகள் . 
128A 1 


Artificially coloured- செயற்கை நிறம் 

சேர்க்கப்பட்ட , 
Artificial process- செயற்கை முறை . 
Arya Samaj- ஆர்ய சமாஜ். 
Ascertain-- உறுதியாகத் தெரிந்து கொள் ; 

கண்டறி ; நிச்சயம் செய் ; விசாரித்தறி . 
Ascorbic acid- அஸ்கார்பிக் அமிலம் . 
Ascetic- ஆண்டி . 
Ascribed to poisoning , the symptoms 
நஞ்சிட்டதால் ஏற்பட்டதென்று காட் 
டும் அறிகுறிகள் . 
As early as possible -- fn 14 W வின 

ரைவில் ; 
சாத்தியமான விரைவுடன் . 
As far as circumstances permit- சூழ்நிலை 

கள் இடம் கொடுக்கும் அளவிற்கு . 
As far as may be - எந்த அளவுக்குக்கூடுமோ 
அந்த அளவுக்கு . 
As far as possible- சாத்தியமான அளவுக்கு 
As from such date as may be specified in 
the notification- அறிவிக்கையில் 

குறித் 
துரைக்கப்படலாகும் தேதி 

கொண்டு . 
As from the commencement of the Act- சட் 

டத்தின் தொடக்கம் முதற்கொண்டே , 
As he thinks necessary- அவர் அவசியமெனக் 

கருதுகிற . 
As if it were a fine imposed by a magistrate 
ஒரு நடுவரால் சுமத்தப்பட்ட ஓர் அபராத 
மாக இருந்தாற்போன்று . 
As if they were formed- அவை அமைந்திருந் 

தாற் போன்று . 
As it may deem fit - 9151 பொருத்தமெனக் 

கருதலாகும் கொள்ளலாகும் . 
As it thinks fit- அது பொருத்தமெனக் 

கருதுகிறவாறு . 
As many of them as may be necessary 
அவற்றில் எத்தனை அவசியமோ 

அத்தனை . 
As many votes as there are multiples of one 
thousand- எத்தனை மடங்கு ஆயிரங்கள் 

உள்ளனவோ அத்தனை வாக்குகள் . 
As may be mutually agreed upon- பரஸ் 
பரமாக 

உடன்படலாகும் . 
As may be necessary or expedient- அவசிக 
மாகலாகும் அல்லது உகந்ததாய் இருக்க 
லாகும் . 


5 


10 


தளி 


As may be specified- குறித்துரைக்கப்பட | Assets-உடைமைகள் . 
லாகும் . 

Assets and liabilities- உடைமைகளும் கடப் 
As nearly as may be- கிட்டத்தட்ட கூடுமான பாடுகளும் . 
வரையில் 

Assign- அளி ; உரிமை அளி ; ஒப்புவி ; குறித் 
As nearly as may be practicable- நடைமுறை 
யில் எந்த அளவுக்குக் கூடுமோ கிட்டத் Assign a portion of the fine to a Hindu 
தட்ட அந்த அளவுக்கு ; நடைமுறை சாத் family- ஓர் இந்துக் குடும்பத்தின் மீது அப 
தியமாகலாகும் அளவுக்குக் கிட்டதட்ட . 

ராதத்தின் பகுதியைச் சாட்டிவிடு . 
As nearly as possible in the same words - Assignee- உரிமையளிக்கப்படுபவர் . 
சாத்தியமாகும் அளவுக்குக் கிட்டதட்ட | Assignment- அளிக்கப்படுதல் ; உரிமை 
அதே சொற்களில் . 

யளிப்பு . 
As referred to- குறிப்பிட்டவாறு ; குறிப் 

Assignor- உரிமையளிப்பவர் . 
பிடப்பட்டபடி . 

Assimilate- தன்மயமாக்கு . 
As regards a right- ஓர் உரிமை குறித்து . 
As respects the possession- அனுபோகத் Assistance-உதவி ; உதவுதல்; துணை . 

Assistant Commissioner of Police - 51 JOU 
தைப் பற்றி . 

துறை உதவி ஆணையர் . 
As soon as conveniently may be- வசதிக் 

Assistant Public Prosecutor- அரசாங்கக் 
கேற்ப கூடிய வரையில் , 

குற்றத்துறை உதவி வழக்குரைஞர் 
As soon as may be- எவ்வளவு விரைவில் 

Associated- ஒன்று சேர்ந்துள்ள ; சம்பந்தப் 
கூடுமோ அவ்வளவு விரைவில் ; கூடிய 

பட்டுள்ள . 
விரைவில் . 
As soon as possible- எவ்வளவு விரைவில் Associated , persons- ஒன்று சேர்ந்துள்ள 
சாத்தியமோ அவ்வளவு விரைவில்; 

ஆட்கள் . 
எவ்வளவு 

விரைவில் இயலுமோ அவ் | Associateship- துணைவர் பதவி . 
வளவு விரைவில் ; சாத்தியமான 

Association- ஒன்று சேர்தல் ; கழகம் ; குழாம் ; 
விரைவில் 

Association of individuals-தனி நபர்களின் 
As soon as practicable-- நடை முறையில் 
கூடுமான விரைவில் , 

Assume- பாவனை செய் ; மேற்கொள் 
As the case may be- நிலவரத்திற்கேற்ப . 

Assumed character- பாவனை செய்யப்பட்ட 
As the occasion requires- சந்தர்ப்பத்திற் 

பாத்திரம் . 
கேற்ப . 

Assurance , Life- ஆயுள் காப்பீடு ஒப்பந்தம் . 
As to cost- செலவுத்தொகை குறித்து 

Assurance on his life was effected , when an 
பற்றி . 

அவருடைய உயிரின் பேரில் ஒரு 
Asiatic power- ஆசிய அரசு . 

பீட்டு ஒப்பந்தம் செய்துகொண்டபோது . 
Assailant- தாக்குபவர் . 

Assurance of property- சொத்துக் காப்பீடு . 
Assault- தாக்குதல் , 

Assuring- உத்தரவாதம் அளிக்கும் . 
Assembling- ஒன்று கூட்டு தல் ; ஒன்று கூடு 

கூடு | At a time- ஒரு காலத்தில் ; ஒரு தடவை 

யில் . 
Assembly- பேரவை . 

At all times of the year- ஆண்டின் எல்லாக் - 
Assent- இசைவு . 

காலங்களிலும் . 
Assented , until- இசைவளிக்கப்படும் வரை 

At any time எந்தச் சமயத்திலும் ; 
யில் . 

போதாயினும் . 
Assertion- அறைதல் ; வற்புறுத்திச் சொல் 

At any time by day or night- பகலில் 

லது இரவில் எந்த நேரத்திலும் . 
Assess- கணக்கிடுதல் ; தீர்வை விதி ; மதிப்பிடு 

At large- சுயேச்சையாக . 
Assessment- தீர்வை விதிப்பு ; மதிப்பீடு . At least- குறைந்த பட்சம் , 


கழகம் . 


காப் 


தல் . 


எப் 


லுதல் . 


அல் 


தல் . 


. 


At least one surety , with- குறைந்தது ஒரு Attested by two or more witnesses- இரண்டு 
ஜாமீன் தாரையாவது கொண்ட . 

அல்லது அதற்கு அதிகமான சாட்சிகளி 
At or near the time in question- பிரச்சினை னால் சான்றொப்பமிடப்பட்டு . 
யிலுள்ள 

காலத்தில் அல்லது அதற்கு Attorney-அட்டார்னி . 
அண்மையில் . 

Attorney General of India- இந்தியாவின் 
At random- கண்டபடி , 

தலைமை வழக்குரைஞர் . 
At the hearing-கேள்வியின் போது ; விசா Attributable- சாட்டத்தக்கதாயிருக்கிற. 
ரணையின்போது . 

Attributable to any neglect on his part 
At the instance of கோரிக்கையின் பேரில் ; அவர்பாலுள்ள அசட்டை 

எதற்கும் 
வேண்டுதலின் பேரில் ; 

சாட்டத்தக்கதாய் இருக்கிற . 
At the time and for the period his atten- | Audience in all courts, right of- எல்லா நீதி 
dance is required- அவரது வருகை மன்றங்களிலும் வாதாட்டு உரிமை . 
தேவைப்படும்போதும் தேவைப்படும் Audit- தணிக்கை . 
கால அளவுக்கும் . 

Audit of accounts- கணக்குகளின் தணிக்கை . 
At , the time in question- பிரச்சினைக் 
காலத்தில் . 

Audit report-தணிக்கை அறிக்கை . 

Auditor General 
Atmosphere- காற்று மண்டலம் . 

of India- இந்தியாவின் 
Attached- இணைந்து நிற்கும் ; சேர்ந்துள்ள ; 

தலைமைத் தணிக்கையாளர் . 
ஜப்தி செய்யப்பட்ட . 

Authentic- அதிகார பூர்வமான . 

Authentic extract- அதிகாரபூர்வமான எடு 
Attached to earth- பூமியுடன் சேர்க்கப்பட் 

குறிப்பு , 
டுள்ள ; பூமியுடன் சேர்ந்துள்ள ; 

Authenticate- உறுதியொப்பமிடு . 
Attachment- ஜப்தி . 

Author- நூலாசிரியர் ; படைப்பாளி, 
Attain the age of 65 years , until- அறுபத் Author ( of a performance ) - ( ஒரு படைப்பை 
தைந்து வயது நிறைவெய்தும் வரையில் . 

வழங்கிய ) படைப்பாளி. 
Attempt- முயல் ; முயற்சி ; முயற்சி செய் . Authorisation- அதிகார அளிப்பு . 
Attempting to evade the arrest- கைது செய் Authorise- அதிகாரம் அளி . 
யப்படுவதிலிருந்து தந்திரமாகத் தப்பிக்க Authorise and require- அதிகாரம் அளித்துக் 
முயல்தல் . 

கோரு . 
Attend- ஆஜராகு ; வருகை தா . 

Authorised absence- ஒப்பளிப்புப் பெற்ற 
Attendance- ஆஜராதல் ; வருகை . 

வாராமை . 
Attendance cannot be procured without an 

Authorised agent- அதிகாரம் பெற்றமுகவர் . 
amount of delay or expease which under | Authorised by law- சட்டத்தினால் அதிகா 
the circumstances of the case appears to ரம் அளிக்கப்பட்ட . 
the court unreasonable , a person 

whose 

Authoritative text- அதிகார பூர்வமான மூல 
வழக்கின் சூழ்நிலைகளில் நியாயமற்றது 

வாசகம் . 
நீதி மன்றத்திற்குத் தோன்றும் 
அளவிற்குத் தாமதமோ 

செலவோ | Authority- அதிகார ஆயம் ; அதிகார உரிமை ; 
இல்லாமல் எவரது வருகையை முயன்று அதிகாரம் ; அதிகாரி ; அனுமதி . 
பெற முடியாதோ அவர் . 

Authority of law- சட்டப்படியான அதி 
Attendance for cross -examination, ordering காரம் . 
the-- குறுக்கு விசாரணை செய்வதற்காக | Authority of the inspector- ஆய்வாளரின் 
ஆஜராகுமாறு கட்டளையிடல் . 

அனுமதி. 
Attender- ஏவலர் . 

Authority , power and- அதிகாரமும் அதிகார 
Attention- கவனம் . 

உரிமையும் . 
Attest- சாட்சிக் கையொப்பமிடு ; சான் 

Automobiles- மோட்டார் வண்டிகள் . 
றொப்பமிடு 

Autonomous district - FWILO மாவட்டம் . 
128A- 1-5a 


என்று 


12 


Autonomous region- சுயாட்சி பிராந்தியம் . Average, excess- மிகுதியின் சராசரி 
Autonomy- சுயாட்சி , 

Average weight- சராசரி எடை . 
Auxiliary home- துணை இல்லம் . 

Avocation- தொழில் ; வேலை . 
Available- கிடைக்கத்தக்க . 

Avoid- தவிர் . 
Available for the reception- ஏற்றுக்கொள்ள Avoidance of doubt, for the purpose of 
இடம் தருவதாய் உள்ள . 

ஐயம் தவிர்த்தற் பொருட்டு . 
Available , senior most judge- கிடைப்பவரா Award- அளி ; அளிப்பு ; தீர்ப்பளித்தல் ; 
யுள்ள மிக்க முது நிலை நீதிபதி , 

தீர்ப்பு ; தீர்பு ; தீர்வு ; வழங்கு . 
Avail of- பயன்படுத்திக்கொள் . 

Award , judgment , decree- தீர்ப்பு , தீர்ப் 
Avalanche- பனிப்பாறை வீழ்ச்சி , 

பாணை , தீர்பு . 
Average - சராசரி . 

Awardable- அளிக்கக்கூடிய ; விதிக்கக்கூடிய 


B 


I 


Basy tand குழந்தை உணவு . 

Bank- வங்கி . 
Background- பின்புலம் . 

Banker- வங்கியர் . 
Backward class பிற்பட்ட வகுப்பினர் ; பிற் Banker's Books Evidence Act.- வங்கியர் 
பட்ட வகுப்பு . 

கணக்குப்புத்தகங்கள் சாட்சியச் சட்டம் . 
Bacteriology- பாக்டீரியா இயல் . 

Banking- வங்கியியல் . 
Bad character- கெட்ட குணவியல்பு Bank - note- வங்கித்தாள் . 
உடையவர் . 

Bankruptcy-வணிகர் நொடிப்பு நிலை . 
Bail- ஜாமீன் . 

Bankruptcy 

and insolvency-வணிகர் 
Bail , admit to- ஜாமீனில் விடு . 

நொடிப்பு நிலையும் , நொடிப்பு நிலையும் . 
Bail , being on- ஜா மீனில் இருத்தல் . 

Banya- வணிகர் . 
Bailable- ஜா மீனில் விடத்தக்க . 

Baptism- ஞான ஸ்நானம் . 
Bailable offence- ஜாமீனில் விடுங்குற்றம் . 

Bar- தடை . 
Bailable warrant-- ஜாமீனில் விடும் 

Bark- மரப்பட்டை . 
பிடிகட்டளை. 

Barrister- பாரிஸ்டர் . 
Bail - bond- ஜா மீன் பத்திரம் . 
Bailed to attend- ஆஜராக 

வேண்டுமென 

Barter- பண்டமாற்றம் . 
விடப்பட்ட . 

Basic wages- அடிப்படைக் கூலி . 
Bailee- ஒப்படை பெறுநர் . 

Basis on that- அந்த அடிப்படையில் . 
Bailiff- அமீனா. 

Batch number- தொகுதி எண் . 
Bailment- ஒப்படை . 

Bathing ghat- நீராடுதுறை . 
Bailor- ஒப்படை வழங்குநர் . 

Batta- படி . 
Bait- கவரும் இரை . 

Battalion பட்டாளம் . 
Baking powder- ரொட்டிச் சோடா மாவு . Bazaar- சந்தைப் பகுதி . 
Balance shall be struck-இருப்புக்கட்டு தல் Be it enacted by Parliament- நாடாளுமன்றத் 
வேண்டும் . 

தால் சட்டம் இயற்றப்படுவதாகுக . 
Balcony- மாடி முகப்பு . 

Beacon- வழி காட்டும் ஒளி . 
Ballad- கதைப் பாடல் . 

Bearer- கொண்டு செல்பவர் . 
Ballot- வாக்குச் சீட்டு . 

Bearing the seal of the court- நீதி மன்றத் 
Ballot , secret- ரகசிய வாக்குச்சீட்டு . 

தின் இலச்சினையைக் கொண்டுள்ள . 


ஜாமீனில் 


14. 


Bearing upon the guilt or innocence of the Best of myability , knowledge and judgment , 
convicted person , point - GGOTLI Á SUULL to the- என்னுடைய முழுமையானதிறமை 
வர் குற்றவாளியா நிரபராதியா 

என்ற 

யோடும் அறிவோடும் நிதானிப்போடும் . 
விஷயத்தைத் தெளிவுபடுத்தும் . பிரச் Best of my knowledge , to the-- எனது அறி 
சினை . 

வுக்கு எட்டிய வரையில் . 
Beat of drums- தமுக்கடித்தல் . 

Bet-- பந்தயங்கட்டு ; பந்தயப்பொருள் . 
Becomes known to me - 6760 GS தெரிய | Better- இன்னும் நல்ல ; இன்னும் நன்றாக . 
வருகிற. 

Better administration , for the- செவ்வையாக 
Beer- பீர் . 

நிர்வகிப்பதற்காக, 
Before- முன் ; முன்பு ; முன்னர் . 

Beverage- பானம் . 
Before issuing such warrant- அத்தகைய | Beyond the control of human agency- மனித 
கட்டளையைப் பிறப்பிப்பதற்கு முன்பு . 

முயற்சியின் ஆதிக்கத்திற்கு அப்பாற் 
Before or after- முன்போ , பின்போ ; முன்ன பட்ட , 
தாகவோ , பின்ன தாகவோ . 

Bhang- பங்கி . 
Before the first day- முதல் தேதிக்கு Bias- மனச்சாய்வு . 
முன்னர் . 

Bid- ஏலக்கேள்வி ; ஏலத்தில் கேட்டல்.. 
Begging or receiving alms- பிச்சை கேட்டல் 

Biennjal election- ஈராண்டு முறை தமதர்தல் . 
அல்லது பிச்சை பெறுதல் . 
Beginning- துவக்கம் . 

Bigamy- இருமை மணம் . 

. 
Behalf, in that- அதற்கென ; அதன்பொருட்டு. Bill- பட்டியல் ; மசோதா . 
Bchalf, in this-இதற்கென; இதன்பொருட்டு. Bill, money-பண மசோதா . 
Behalf , on his- அவரது சார்பாக . 

Bill , pending- நடப்பிலிருக்கும் மசோதா . 
Behaviour- நடத்தை. 

Bill of exchange- மாற்றுச் சீட்டு . 
Behaviour , good- நன்னடத்தை . 

Bill of lading- கப்பல் சரக்குப்பட்டி . 

Binding over to appear- ஆஜராகுமாறு 
Being near at hand- அருகிலிருத்தல் . 

கட்டுப்படுத்துதல் . 
Belief- கோட்பாடு . 

Bind myself- என்னைக் கட்டுப்படுத்திக் 
Belong to schedule tribes- பட்டியல் பழங்குடி 

கொள்கிறேன் . 
யினரைச் சார்ந்த . 

Bind myself to forfeit- & GOT LLIT 5 இழக்க 
Benami- பேரிரவலாக ; மலரணையாக . 

நான் கட்டுப்படுகிறேன் , 
Bench- நீதி பீடம் ; நீதி ஆயம் . 

Bind ourselves- நாங்கள் கட்டுப்படுகிறோம் . 
Bench Division- நீதியர் ஆயம் . 

Black - wood- தோதகத்தி . 
Bench , Full- நீதியர் பேராயம் . 

Blank endorsement- வெறும் மேற்குறிப்பு . 
Bench , Special- சிறப்பு ஆயம் . 

Blank- காலியிடம் ; வெற்றிடம் . 
Beneficial enjoyment , right to- பயனை அனு | Bleached oil- வெண்மையாக்கப்பட்ட , 
போகம் செய்யும் உரிமை . 

எண்ணெய். 
Beneficiary- பயன்பெறுபவர் . 

Blended-- கலவை செய்யப்பட்ட . 
Benefit- சலுகை ; நலம் ; நன்மை . 

Blood feud- பரம்பரைப் பகைமை . 
Benefit of , for the- நலனுக்காக ; நன்மைக் 

Board- வாரியம் . 
காக . 

Board , partial- பகுதி வேளைச் சாப்பாடு . 
Benzoic acid- பென்சாயிக் அமிலம் . 

Boarding house- உணவு விடுதி , 
Best fitted to the circumstances of the case- Boarding out children- குழந்தைகளுக்கு 
வழக்கின் சூழ்நிலை களுக்குப் பொருத்தம் வெளியிடத்தில் உணவு 

வசதி செய்து 
மிக்கதாக உள்ள . 

கொடுத்தல் , 
Best of my ability , to the " என்னுடைய 

Bodies of villages- ஊர்க்காரர்களின் குழு 
முழுத் திறமையுடன் 

மங்கள் . 


15 


Bodily injury- உடற் காயம் . 

Both inclusive- இரண்டும் உள்ளடங்கலாக 
Bodily pain- உடல் வலி . 

Bottle- குப்பி ; புட்டி ; புட்டியிலிடுதல் . 
Body--உடல் ; குழுமம் ; மன்றம் . 

Bottomry bond- கப்பல் அடகுக் கடன் 
Body corporate- கூட்டமைப்பு . 

பத்திரம் . 
Body of men- மானிடக் குழு . 

Boudouin test- பூடாயின் சோதனை . 
Body of persons- ஆட்களின் குழு ; மக்கட் 

Bound legally- சட்டப்படிக் கட்டுப்பட்ட . 
குழு . 

Bound by his bond- தமது பத்திரத்தின் 
Boiled milk- கொதிக்க வைக்கப்பட்ட பால் . 

மூலம் கட்டுப்பட்டிருக்கிற . 
Boiler- கொதிகலன் . 

Bound so to answer - அங்ஙனமேபதிலளிக்கக் 
Bona fide medicinal purpose - 2.687 OLD WIT QT 

கட்டுப்பட்ட . 
மருந்தியல் நோக்கத்திற்காக . 

Bound to prove- மெய்ப்பிக்கக் 

கடமைப் 

பட்டுள்ள . 
Bona fide religious purpose , for-- 2.600 ) LD 
யானசமய நோக்கம் . 

Boundary- எல்லை ; எல்லைக்குறி . 
' Bona-fides- நல்லெண்ணம் . 

Boycott- விலக்கிவைப்பு . 
Bona fide travellers- உண்மைப் பயணிகள் . 

Bracket- அடைப்புக்குறி. 
Bona vacantia- உரிமை கொண்டாடுபவ 

Brahmo- பிரமோ 
னில்லாத சொத்து / பொருள் . 

Breach of any of the conditions- நிபந் 
Bonu- பாத்திரம் : 

தனைகளில் எதையும் மீறுதல் , 
Bond executed to abstain 

Breach of bond- பத்திரத்தை மீறுதல் . 
from the 

com 
mission of any offence- குற்றம் எதனையும் Breach of contract- ஒப்பந்த மீறுகை ; 
செய்யாதிருப்பதாக எழுதிக் கொடுத்த 

ஒப்பந்த முறிவு . 
பத்திரம் . 

Breach of peace- அமைதிக் குலைவு ; 
Bond , execution of- பத்திரம் எழுதிக் 

அமைதி மீறுதல் . 
கொடுத்த . 

Breach of trust- நம்பிக்கை மோசடி . 
Bond of surety- ஜா மீன் பத்திரம். 

Break open-உடைத்துத் திற . 
Bond to keep the peace - அமைதி 

Break a horse- குதிரையை வசக்கு . 
வதற்கான பத்திரம் . 

Brewed ginger beer- வடித்திறக்கிய 
Bonded labour system - 051755 4 60 LD 

ஜிஞ்சர்பீர் . 
வேலை முறை . 

Brewery- மதுத் தயாரிப்புச்சாலை , 
Bonus- போன ஸ் . 

Bribery- லஞ்சம் . 
Book - keeper- கணக்கர் , 

Bring into force- அமலுக்குக் கொண்டு வா . 
Booklet -சிறு புத்தகம் . 

Bringing offenders to justice- குற்ற 
Books of account - கணக்குப் புத்தகங்கள் . வாளிகளை நீதி விசாரணைக்குக் 
Borrow- கடன் வாங்கு . 

கொண்டு வருதல் . 
Borrowing- கடன் வாங்குதல் . 

Bringing the provisions of any such law into 
Borstal institution- இளங் குற்றவாளிகள் 

accord , for- அத்தகைய சட்டம் ஏதொன் 
சீர்திருத்த நிலையம் ( பார் ஸ்ட்டல் 

றின் வகைமுறைகளோடு இணங்குமாறு 
நிலையம் ) . 

செய்வதற்காக் . 
Borstal school- இளங்குற்றவாளிகள் சீர் 

British calendar- பிரிட்டிஷ் நாட்காட்டி , 
திருத்தப்பள்ளி ( பார் ஸ்ட்டல் பள்ளி ) . 

British India- பிரிட்டிஷ் இந்தியா . 
Both Houses- இரண்டு அவைகளும் . 

Broadcast by radio- வானொலி மூலம் 

பரப்பப்பட்ட . 
Both the Houses assembled together- ஒருங்கு 
கூடிய இரண்டு அவைகள் . 

Broadcasting ஒலிபரப்பு . 
Both Houses of Parliament - ATLIT ( LD GOT 

Broker- தரகர் . 
ஈரவைகள் . 

Brothel- விபசார விடுதி . 


பேணு 


16 


Brought to the notice of such magistrate, | But- ஆனால் ,. 
where it is- அது அத்தகைய நடுவரின் 

But for the prohibition contained in the sub 
கவனத்திற்குக் கொண்டு வரப்படு 

section ( 1 ) - ( 1 ) ஆவது உட்பிரிவில் 
மிடத்து . 

அடங்கியுள்ள தடை இல்லாதிருந்தால் . 
Brought under his notice , when the offence | By- ஆல் ; மூலமாக ; வாயிலாக , 
js- அக்குற்றம் அவருடைய கவனத்திற் 

By efflux of time- காலக் கழிவினால் . 
குக் கொண்டு வரப்படும்போது . 

By its own operation- தன்னியக்கத்தா 
Brought under review, may be- பரிசீலனைக்கு 

லேயே . 
உட்படுத்தலாம் . 

By means of it- அதன் மூலம் , 
Bruises- கன்றிப் போன காயங்கள் . 

By name , appoint- பெயர் குறிப்பிட்டுநியமி . 
Brushwood- புதர்ப் பூண்டு . 

By or under the law- சட்டத்தின் படி 
Buckle of the belt - இடுப்பு வார்ப்பட்டைப் 

யாகவோ அல்லது அதனடியாகவோ . 
பூட்டு . 

By reason of- காரணமாக . 
Buddist- பௌத்தர் . 

By reason of rank or sex- பதவி நிலை 
Builder- கட்டடம் கட்டுநர் . 

அல்லது பால் காரணமாக . 
Bullion- பொன் அல்லது வெள்ளிக்கட்டி , 

By these presents- இந்தப் பத்திரத்தின் 
Bully-அதட்டி மிரட்டு . 

மூலம் . 
Buoy.- மிதவை . 

By virtue of- காரணத்தால்காமாக ; 
Bura ( Sugar ) - பூரா ( சர்க்கரை) . 

காரணமாகக் கொண்டு ; நிமித்தமாக . 
Burden of proof- மெய்ப்பிக்கும் சுமை . 

By way of addition- சேர்த்தல் மூல மாக . 
Burden , vessel of twenty tons-இருபது டன் 

By way of the return , payable- திருப்பிச் 
சுமை கொள்ளும் கலம் . 

செலுத்துவதின் மூலமாகக் கொடுக்கத் 
Burial- அடக்கம் பண்ணுதல் . 

தக்க . 
Burial ground- இடுகாடு . 

By words either spoken or written- பேசப் 
Burial place- இடுகாடு . 

பட்ட அல்லது எழுதப்பட்ட சொற் 

களினால் . 
Business- அலுவல் ; தொழில் ; வணிகம் ; 
வியாபாரம் . 

By writing under his hand- தான் கையொப்ப 
Business address- தொழில் முகவரி ; வணிக 

மிட்ட எழுத்து மூலமாக . 
முகவரி ; வியாபார விலாசம் . 

By whatevcr designation he is known- அவர் 
Business of a High Court-உயர் நீதி மன்றம் 

எந்தப் பதவிப் பெயரால் வழங்கப் 
ஒன்றின் அலுவல் . 

பட்டாலும் . 
Business in the legislature- சட்ட 

Bye -law- துணை விதி . 
அலுவல் . 

By standers- அருகிலிருப்பவர்கள் . 


மன்ற 


C 


Cabies of odo anchor-சீனிக்கயிறு ; ! Call upon to enter into recognizance 
மர நங்கூரக் கயிறு . 

ஜா 

மீன் பத்திரமொன்றை எழுதிக் 
Cadre of posts-பணிமுறைப் பிரிவு . 

கொடுக்குமாறு கோரு . 
Cafe- கஃபே , 

Called as .. / this Act may be- இந்தச் சட்டம் 
Cakes- கேக்குகள் . 

என்று வழங்கப்படும் வழங்கப் 
Caking- கட்டி தட்டுதல் . 

பெறும் . 
Calcium- கால்சியம் . 

Called in question , it shall not be- அது 

ஆட்சேபிக்கப்படுதல் ஆகாது . 
Calculated to lead to the identification 
அடையாளங்கண்டு கொள் வதற்கு 

Calling- கொள் பணி ; தொழில். 
ஏதுவாகுமாறு திட்டமிடப்பட்ட , 

Calling as a witness- சாட்சியாகத் தருவித் 
Calculation- கணக்கிடுதல் ; கணக்கு ; திட்ட தல் . 
மிடுதல் ; 

Calling attention to கவனத்தை ஈர்த்தல் . 
Calendar case - பட்டியல் வழக்கு . 

Calling for a document- ஒரு பத்திரத்தைத் 
Calendar for 19 ...... Case No ..... தருவித்தல் / கேட்டுவிடுதல் . 
of the - 19 . க்கான பட்டியல் வழக்கு Calling for a person-- ஒரு ஆளைவரவழைத் 

தல் . 
Calendar month- காலண்டர் மாதம் . 

Calling for diary- நாட்குறிப்பை வர 
Calendar Year - ஆங்கில ஆண்டு . 

வழைத்தல் / கேட்டு விடுதல் . 
Call- கூப்பிடு . 

Calling on for hearing- விசாரணைக்குக் 
Call for- கேட்டுவிடு ; கேள் ; கோரு ; தருவி . கூப்பிடு . 
Call for report-ஓர் அறிக்கையை 

Camping ground- முகாம்செய்யும் மனை , 
அனுப்புமாறு கோருதல் . 

Cancel- ரத்து செய் . 
Call for and examine the record- பதிவுக் 

Candidate- வேட்பாளர் . 
கட்டை அனுப்புமாறு கோரிப் 
பரிசீலனை செய்தல் . 

Candied peel- சர்க்கரைப்பாகிடப்பட்ட 

பழத்தோல் . 
Call for proof of it , may நிரூபிக்கும்படி 
கோரலாம் . 

Cane sugar- கரும்புச் சர்க்கரை . 
Call in question- ஆட்சேபணை செய் ; Cannot be - found , a person who- கண்டு 
மறுத்துரை . 

பிடிக்கப்பட முடியாத ஓர் ஆள் . 
Call upon- கோரு ; தருவி . 

Canon- விதி . 


எண் ...... 


a 


128A - 1--6 


18 


Canons (if financial propriety- நிதிமுறைமை 

Carried out in the main Act, the amended 
பற்றிய விதிகள் . 

provisions are-திருத்தப்பட்ட வகை 
Canteen- சிற்றுண்டிச்சாலை . 

முறைகள் முதன்மைச் சட்டத்தில் சேர்க் 

கப்பட்டுள்ளன 
Cantonneeril- பாளையம் . 

Carrier- கொண்டு செல்பவர் 

கொண்டு 
Caoutchou- பக்குவப்படுத்தப்படாத ரப்பர் . 

செல்லுநர் . 
Capable of being perceived by the senses- Carrier of disease- நோய்கடத்தி /கடத்துநர் . 
புலன்களால் அறியக் கூடிய . 

Carry forward- எடுத்துச் செல் ; 

காண்டு 
Capable of execution- நிறைவேற்றப் செல் . 
படத்தக்கது . 

Carry on- நடத்து . 
Capacity--திறன் ; திறனுடைமை ; நிலை 

Carrying an Occupation -- வாழ்க்கைத் 
முறை . 

தொழில் ஒன்று நடத்துவது . 
Capacity , civil-- குடியியல் அலுவல் முறை . Carrying into effect- செயற்படுத்துதல் , 
Capacity , official- அலுவல் நிலை . 

Carrying on business- தொழில் நடத்துதல் . 
Capital- மூலதனம் . 

Carrying out the objects of this Act- இந்தச் 
Capital letters- பெரிய எழுத்துக்கள் . 

சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்று 

தல் . 
Capital offence- சிரச்சேதத் தண்டனைக் 
குரிய குற்றம் ; 

Carrying out the provisions- வகைமரை 
மரண தண்டனைக்குரிய 

களைச் செயற்படுத்துதல் . 
குற்றம் . 

Case- கூடு ; சந்தர்ப்பம் ; வழக்கு ; விஷயம் ; 
Capital selltEllce- மரண தண்டனை . 

நிலவரம் . 
Capital sun ) - மூலதனத் தொகை . 

Case pending- நடப்பிலுள்ள வழக்கு , 
Capital value- மூலதன மதிப்பு . 

Cases 

classes of - cases- வழக்குகள் 
Capitatioll tax- தலைக்கட்டு வரி . 

அல்லது வழக்கு வகைகள் . 
Captain , Ship's- கப்பல் தலைவர் . 

Cash account- ரொக்கக் கணக்கு . 
Caramel- வறண்ட சர்க்கரை . 

Cash equivalent- சமமதிப்புள்ளபணம் . 
Carbonated water- சோடா நீர் . 

Cash nemo- ரொக்கக் குறிப்பு . 
Carcass-பிணம் . 

Cashier- காசாளர் . 
Cardamoll- ஏலக்காய் . 

Cask- பீப்பாய் . 
Cards- ஆட்டச்சீட்டுகள் 

Casket- பேழை . 
Care- எச்சரிக்கை : கவனம் ; கவனிப்பு . Cassia- இலவங்கப்பட்டை . 
Care and custody , in the- கவனிப்பிலும் Caste system-- சாதி முறை . 
பாதுகாவலிலும் . 

Casting the ship away- கப்பலைக் கைவிட்டு 
Career-பிழைக்கும் வழி ; வாழ்வு . 

விடுதல் . 
Carelessless- கவனக்குறைவு . 

Casting vote--போடுவாக்கு . 
Caricature- கேலிச்சித்திரம் . 

Casual- தற்செயலான . 
Carnal intercourse ( with man , woman 

Casual vacancy- தற்செயல் காலியிடம் . 
animal) - ( ஆணோடு , பெண்ணோடு அல் Catalogue- விவரப்பட்டியல் . 
விலங்கோடு ) காமவிகார 

Category- இனம் ; வகை ; வர்க்கம் . 
உடலுறவு . 

Category of persons-- ஆட்களின் வகை . 
Carriage of passengers- பயணிகளை ஏற்றிச் ! Catering- உணவு வழங்குதல் . 
செல்லுதல் . 

Catering department-உணவு வழங்கும் 
Carried into effect , shall cause that sentence- துறை . 

அந்தத் தண்டனையை நிறைவேற்றி Catering Establishment- உணவுவழங்கும் 
வைக்கச் செய்தல் வேண்டும் . 

நிறுவனம் . 


or 


or 


லது 


19 


உணவு 


Catering Establishments Act , 1958-1958 ஆம் : Central Committee for food standards 
ஆண்டு உணவு வழங்கும் நிறுவனங்கள் 

அளவைத்திட்டத்திற்கான 
சட்டம் . 

மத்தியக் குழு . 
Cattle- கால் நடை . 

Central Food Laboratory- மத்திய உணவுப் 
Cattle fodder- கால்நடைத் தீவனம் . 

பொருள் ஆய்வுக்கூடம் , 

Central Government- மத்திய அரசாங்கம் ; 
Cattle-trespass-- கால் நடை அத்துமீறல் , 

மைய அரசாங்கம் . 
Cattle - Trespass Act-- கால் நடை அத்து மீறல் 

Central Nazir- மையக் 
சட்டம் . 

கட்டளையார் . 

Cereals- தானியங்கள் . 
Cause- ஆதாரம் ; காரணம் ; செய்வி ; வழக்கு . 
Callse , goo ! - சரியான காரணம் . 

Ceremony- சடங்கு . 

Certain- சில . 
' Cause , sufficient - போதிய காரணம் . 
Cause her clefilement , to- அவளைக்கெடுப் 

Certain , a- ஒருசில ; குறிப்பிட்ட . 
பதற்காக . 

Certain circumstances- குறிப்பிட்ட 
Cause of action- வழக்கு மூலம் ; வியாஜ்ஜிய 

நிலைகள் . 
மூலம் . 

Certain offences to be 11011 - bailable - 
Cause or effect- காரணம் அல்லது விளைவு . 

ஒரு சில குற்றங்கள் ஜாமீனில் விடாக் 

! குற்றங்களாயிருத்தல் . 
Causing the appearance- ஆஜராகும்படி 

Certain otler Acts- வேறுசில சட்டங்கள் . 
Cease- அற்றுப்போ . 

Certain persons - ஒருசில ஆட்கள் . 
( ease to apply , will- இயங்குவது நின்று | Certificate- உறுதிச்சான்று . 
போகும். 

Certification- உறுதிச்சான்றளித்தல் . 
Cease to be in force- செயற்படுதல் அற்றுப் Certified copy-- உறுதிச்சான்றளிக்கப்பட்ட 
போகும் . 

நகல் . 
Cease to have effect--செயற்பாடற்றுப் - Certified dealer- உறுதிச்சான்று பெற்ற 
போகும் . 

வணிகர் . 
Ceased to exist- இல்லாது போயிற்று . Certified ( goldsmith ) -உறுதிச்சான்று பெற்ற 
Céased to remain in force-- செயற்படுதல் ( பொற் கொல்லர் ) . 
அற்றுப்போயிற்று . 

Certify- உறுதிச்சான்றளி. 
Ceases , whenever it- அது நீங்கும்போதெல் Certiorari , writ of- ' வழக்குக் கட்டுகளை 
லாம் . 

அனுப்பிடுக ' என்னும் நீதிப் பேராணை . 
Ceascs to hold office , after he- அவர் பதவியி Cess- மேல்வரி . 
லிருந்து நீங்கி விட்ட பின்பு. 

Cessation- நிறுத்திக் கொள்ளுதல் . 
( eases to operate- செயலற்றுப் போகிறது Cessation of inotion- இயக்கத்தை -நிறுத் 
Ceasing- அற்றுப்போதல் . 

திக் கொள்ளுதல் . 
Ceasing to be members , on- உறுப்பினர்க Cesser- அற்றுப்போதல் ; நிலை நீக்கம் . 
ளாக இருப்பதினின்றும் நீங்கிய தின் 

Cession- கைவிடுதல் . 
பேரில் . 

Chaff- உமி . 
Cede- கொடையாக அளி . 

Chairman- தலைவர் . 
Ceiling- உச்சவரம்பு . 
Celebrated inanufacturer- புகழ்பெற்ற 

Chairman , ex - officio- பதவிவழித்தலைவர் . 
உற்பத்தியாளர் . 

Chalan- செலுத்துச்சீட்டு . 
Censuis- மக்கள் தொகைக் கணக்கெடுப்பு . 

Change of mation இயர்சுத்தை மாற்று 
Central Act- மத்தியச் சட்டம் . 

தல் . 

Channel of communication - கடிதத் 
Central Bureau of Intelligence and Inves 
tigation- வேவுச்செய்தி மற்றும் புலனாய் 

தொடர்பு வழி . 
மத்திய அலுவலகம் . 

Chapter- அத்தியாயம் . 


வுக்கர் 


ன 


128A - 1-6a 


20 


தல் . 


அலுவலர் . 


Character- இயல்பு ; குண இயல்பு ; தன்மை ; | Chemical preservative- இரசாயனப் பதனச் 
நிலைமை. 

சரக்கு . 
Character and class of sureties- ஜாமீன் | Cheque- காசோலை . 
தார்களின் தரமும் வகையும் . 

Cherish and follow- போற்றிப் பின்பற்று . 
Character , bad- கெட்ட குணவியல்புடைய Chief- அதிபதி ; தலைமைக்காரர் ; தலைவர் . 
வர் . 

Chief Adviser - தலைமை ஆலோசகர் . 
Character , judicial- நீதித்துறை நிலைமை . Chief Conservator of Forest- வனத்துறைத் 
Character , official- அலுவல் நிலைமை . 

தலைமைப் பாதுகாவலர் . 
Character training- குணவியல்புப் பயிற்சி . 

Chief Election Commissioner- தலைமைத் 
Characters ,, loose and disorderly , 

தேர்தல் ஆணையர் . 
ஒழுக்கங் கெட்டவர்களும் அமைதியைக் Chief Inspector of approved schools- ஒப்புத 
குலைப்பவர்களும் . 

லளிக்கப் பெற்ற பள்ளிகளின் தலைமை 
Charcoal- மரக்கரி . 

ஆய்வாளர் . 
Charge- கட்டணம் ; குற்றச்சாட்டு ; செலவு ; 

Chief Judge of Small Cause court- சிறுவழக்கு 
பொறுப்புரிமை . 

நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி . 

Chief Judicial 
Charge , any person in- பொறுப்பிலுள்ள 

Magistrate- நீதித்துறைத் 
எவரொருவரும் . 

தலைமை நடுவர் . 
Charge , framing of- குற்றச்சாட்டை வனை 

Chief Justice- தலைமை நீதிபதி . 

Chief Metropolitan Magistrate- பெரு நகர்த் 
Charge , officer in- பொறுப்பிலுள்ள அலு 

தலைமை நடுவர் . 
வலர் . 

Chief Officer of Health Administration 
Charge , rate of - கட்டண வீதம் . 

உடல் நல நிர்வாகத் துறைத் தலைமை 
Charge , sheet- குற்றப் பத்திரிகை . 

Chief Presidency Magistrate - LDIT AT GOOT 
Charge with one head- ஒரு தலைப்புக் 

தலைநகர்த் தலைமை நடுவர் . 
கொண்ட குற்றச்சாட்டு . 

Chief Probation Officer - 500T 51T60f 4 3 
Chargeable -விதிக்கத்தக்க . 

துறைத் தலைமைக் கண்காணிப்பாளர் . 
Chargeable fee- விதிப்பதற்குரிய கட்டணம் . 

Child- குழந்தை . 
Charged on the consolidated fund , is- திரள் 

Child of tender age- பிஞ்சுப் பருவக் 
நிதியத்தின் மீது பொறுப்புரிமை சுமத்தப் 

குழந்தை . 
பட்டிருக்கிறது . 

Child -stealing- குழந்தைத் திருட்டு . 
Charged with duties- கடமைகள் ஒப்ப Children Act- குழந்தைகள் சட்டம் . 
டைக்கப்பட்ட . 

Chlorophyll- பச்சையம் . 
Chariot- தேர் . 

Choose to proceed under this section , where 
Charitable foundation- அறக்கட்டளை . the court does not- நீதி மன்றம் இந்தப் 
Charitable institution- அறநிறுவனம் ; பரோப பிரிவின்படி மேல் நடவடிக்கை எடுப்பது 
காரச் சங்கம் . 

பொருத்தமெனக் கருதாதவிடத்து . 
Charitable trust- அறக்கட்டளை. 

Choosing- தெரிந்தெடுத்தல் ; பொருத்த 

மெனக் கருதுதல் , 
Charities- அறப்பணிகள் . 

Chowkidar- சௌக்கிதார் . 
Chart- கடற்படம் ; விளக்க அட்டவணை 

Cinnamon- இலவங்கப்பட்டை , 
Chartered ship- வாடகைக்கு அமர்த்தப் 

Circular- சுற்றறிக்கை . 
பட்ட கப்பல் . 

Circulate- சுற்றுக்கு விடு ; நிலவச் செய் ; புழக் 
Cheating- ஏமாற்றுதல் , 

கத்தில் விடு ; விநியோகி . 
Cheese- பாலடைக் கட்டி . 

Circulated exclusively to members- உறுப் 
Chemical analysis- இரசாயனப் பகுப் 

பினர்களுக்கு மட்டுமே விநியோகிக்கப் 
பாய்வு - 

படுகிற . 


21 


a 


-வகை . 


வகை 


கள் . 


வகை 


ஆட்க 


Circulation , putting into- நிலவச் செய்தல் . Claim- உரிமைக் கோரிக்கை ; கோரிக்கை ; 
Circumscribing line of wall- வரம்புக்கு 

பாத்தியதை கொண்டாடு ; கோரு . 
உட்படுத்தும் சுவர் . 

Claim in 

suit- ஓர் உரிமைவழக்கில் 
Circumstances- சூழ்நிலைகள் ; விவரங்கள் . 

உரிமைக் கோரிக்கை . 
Circumstances of the case- வழக்கின் 

Claim , his- அவரது கோரிக்கை . 
விவரங்கள் சூழ் நிலைகள் . 

Claim preferred- கோரப்பட்ட பாத்தியதை . 
Circumstances or home surroundings- சூழ் | Claim preferred or made- தாக்கல் செய்யப் 

நிலைகள் அல்லது குடும்பச் சூழல்கள் . பட்ட அல்லது கோரப்பட்ட உரிமை . 
Circumstances under which such arrest was 

Claimant-- உரிமைகோருபவர் ; கோரிக் 
made, with a report of the - எந்தச் சூழ் 

கையாளர் . 
நிலைகளில் கைது செய்யப்பட்டது Claiming any Tight- உரிமை எதையும் 
என்பது பற்றிய ஓர் அறிக்கையுடன் , 

கொண்டாடுகிற . 
Cisteyn- நீர்த்தொட்டி . 

Claims- கோரும் உரிமைகள் . 
Citizen - குடி ; குடிமகள் ; குடிமகன் . 

Claims , false- பொய்க்கூற்றுகள் . 
Citizen of India- இந்தியாவின் குடிமகன் / 

Class -வ 
குடிமகள் ; இந்தியக்குடி . 

Classes of cases- வழக்கு வகைகள் . 
CL77 தடிகள் ; குடிமக்கள் . 

Classes of courts- நீதி மன்றங்களின் 
Citizenship- குடிமை ; குடியுரிமை . 
Citric Acid-சிட்ரிக் அமிலம் . 

Classes of persons , by persons or- ஆட்கள் 

எவராலும் அல்லது எந்த 
City- மாநகரம் . 

ளாலும் 

வம் . 
Civil authority-- குடியியல் அதிகார ஆயம் . Classification-பாகுபாடு ; வகைப்படுத்து 
Civil capacity , in- குடியியல் அலுவல் முறை தல் . 
யில் . 

Classification of offences- குற்றங்களின் 
Civil Case- உரிமை வழக்கு . 

பாகுபாடு . 
Civil Code- உரிமையியல் சட்டம் . 

Classify- பாகுபடுத்து ; வகைப்படுத்து . 
Civil Court- உரிமை வழக்கு நீதிமன்றம் . 

Clause- கூறு ; வகைமுறை . 
Civil force- குடிமுறைப் படை . 

Clause , interpretation - QIJI (1HGTC ST(@TÉ 

வகைமுறை . 
Civil jail- உரிமையியல் சிறை ; 

குடியியல் 

Cleaners- சுத்தம் செய்பவர்கள் . 
Civil liability- உரிமையியல் கடப்பாடு . 

Clear- தெளிவான . 

Clearance of forest- காடழித்தல் . 
Civil matter- உரிமை வழக்கு விஷயம் . 

Clearance of forest , first- புதிய காடழிப்பு . 
Civi ] patient- குடியியல் நோயாளி . 

Clergyman-மதகுரு . 
Civil power- குடியியல் அதிகாரம் . 

Clerical error - எழுத்தர் பிழை . 
Civil procedure- உரிமை வழக்கு விசாரணை 

Clerk- எழுத்தர் . 
முறை . 
Civil 

Client- கட்சிக்காரர் . 
proceeding- உரிமைவழக்கு நட 
வடிக்கை . 

Closed- தடுக்கப்பட்டிருக்கிற ; மூடப் 

பட்டிருக்கிற. 
Civil rights- குடியியல் உரிமைகள் . 
Civil service- குடிமுறைப் பணி ; குடிமுறை | Closed forest- மூடப்பட்ட காடு . 

Closure- மூடிவிடுதல் ; மூடுதல் . 
குடியியல் ஊழியம் . 

Cloves- கிராம்பு . 
Civil stores- குடியியல் பண்டகசாலை . 

Club - குண்டாந்தடி ; தடி . 
Civil suit- உரிமை வழக்கு . 

Club wound- குண்டாந்தடிக் காயம் . 
Civil surgeon- குடியியல் அறுவை மருத் 

Co - accused-உடன்- எதிரி : சக - எதிரி . 


கான 


சிறை . 


துவர் . 


22 


Coal- நிலக்கரி . 

Collective activity- கூட்டுச் செயல் . 
Coal tar 

dyes- கீலெண்ணெய்ச்சாயங்கள் . Collective fine- கூட்டு அபராதம் . 
Coating- மேல்பூச்சு . 

Collective responsibility-- கூட்டுப் பொறுப்பு . 
Code-- சட்டம் ; சட்டத்தொகுப்பு ; விதித் Collector- ஆட்சியர் . 
தொகுப்பு . 

Collector of land revenue- நிலவருவாய் 
Code', financial- நிதிமுறை விதித்தொகுப்பு . 

ஆட்சியர் . 
Code , Madras- சென்னைச் சட்டத் 

Collusion-வஞ்சகக்கூட்டு . 
தொகுப்பு . 

Colonization- குடியேற்றம் . 
Code illumler ---சங்கேத எண் . 

Colonly- குடியேற்ற நாடு . 
Codle of Civil Precedure- உரிமை வழக்கு Colour index- நிறக்குறியீட்டெண் . 
விசாரணை முறைச் சட்டம் . 

Colour of office , doing any act under - 1809 
Code 

Criminal | Procedure- குற்ற யைச் சாக்கிட்டுச் செய்கை ஏதேனும் 
விசாரணை முறைச் சட்டம் . 

செய்தல் . 
Coercion-வலுக்கட்டாயம் . 

Coloured , dark-கரு நிறமான . 
Coffee house- கர்ப்பிக் கடை . 

Colouring matter- நிறமூட்டும் பொருள் . 
Cognizable- கைது செய்வதற்குரிய . 

Colt- ஆண் குதிரைக் குட்டி . 
Cognizable and 10.x - bailable offence- கைது Column- பத்தி . 
செய்வதற்குரியதும் ஜாமீனில் விடக் 

Combination- இணைப்பு ; ஒன்று சேர்த்தல் 
கூடாததுமான குற்றம் . 
Cog.lizable case-- கைது 

Combined with it -அதோடு இணைக்கப் 
செய்வதற்குரிய 

பட்ட . 
வழக்கு . 
Copinizahle offence-- கைது செய்தற்குரிய.! 

Combines--இணைப்புக் குழுக்கள் . 
குற்றம் . 

Combustible matter- தீப்பற்றக் கூடிய 

பொருள் , 
Comijrance of the Court , within the-- நீதி 

மன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக் Come of age , son-- வயது வந்த மகன் . 
கொள்ளத்தக்க . 

Comfort- வசதி . 
Cognizance , take-விசாரணைக்கு எடுத்துக் Coming into force-- அமலுக்கு வருதல் . 
கொள் . 

Coming to his knowledge- அவருக்குத் 
Co - n: / bitation--உடலுறவு ; உடனுறைதல் . தெரிய வருதல் , 
Coill- நாணயம் . 

Commanding officer--படைத் தலைவர் . 
Crinugr- நாணயத் தயாரிப்பு முறை . 

Commands of the ! ? ! -சட்டத்தின் ஆணை 
Coil!! --நாணயம் தயாரிப்பவர் ; (சிறப் 

கள் . 
T கக் ) கள்ள நாணயம் தயாரிப்பவர் Cominencer ; n{ completed , 1100 -- தொடங்கா 
Coins , simall- சில்லறை நாணயங்கள் . 

மலும் முடிவடையாமலும் . 
Coke- கல்கரி . 

Commencement- தொடக்கம் . 
Collecting--சேகரித்தல் ; திரட்டுதல் ; வசூலித் Commencement of this Act , after the- இந்தச் 
தல் . 

சட்டம் தொடங்கிய பின்பு . 
Collecting arms- ஆயுதங்களைத் திரட்டுதல் . Commencement , at the- தொடக்கத்தில் ; 
Collection of documents-பத்திரங்களின் தொடக்கத்தின்போது . 
தொகுதி , 

Comment- குறை கூறுதல் ; விளக்க உரை . 
Collection of evidence சாட்சியம் வாரி Connierce வாணிபம் ; வியாபாரம் . 
தல் , 

Commercial transactions- வர்த்தக நட 
Collection of laws- சட்டங்களின் தொகுப்பு . வடிக்கைகள் . 
Collectioal of persons- மக்கள் கூட்டம் . 

Commission-- ஆணை ; ஆணையம் ; செய்தல் ; 
Coli + ction of tax- வரி வசூலித்தல் . 

தரகு . 


| 


! 


( 


23 


அனுப்பப் 


Commissioned officer- ஆணை பெற்ற அலு 

| Commonly intelligible-- சாதாரணமாகப் 
வலர் . 

புரியக்கூடிய . 
Commissioner- ஆணையர் . 

Commonwealth- காமன்வெல்த் 
Commissioner of ) labour- தொழிலாளர் 

Communicable diseas --தொற்று நோய் , 
துறை ஆணையர் . 

Communicate-- அனுப்பு ; கடிதத் தொடர்பு 
Commissioner of oaths- பிரமாண ஆணையர் . கொள் ; தெரிவி . 
Commissioner of Police - stay HD D 60600 Communicate the substance thereo ? -- .50 

சாரத்தைத் தெரிவி . 
Commit- செய் . 

Communication-- செய்தித் தொடர்பு ; 
Commit to jail-சிறைக்கு அனுப்பு . 

செய்திப் போக்கு வரத்து ; தகவல், தெரி 
விக்கப்பட்ட செய்தி தொடர்பு 

காள் 
Commit to trial- மேல் விசாரணைக்கு 

ளுதல் ; போக்கு வரத்துச் சாதனம் - தெரி 
அனுப்பு . 
Commitment of juvenile offenders to appro- | Community-சமுதாயம் ; சமூகம் . 
eved school-இளங்குற்றவாளிகளை ஒப்புத Community projects--சமூக சமுதாயத் திட் 
வளிக்கப்பெற்ற பள்ளிக்கு அனுப்பி 

டங்கள் . 
வைத்தல் . 
Commitinent , warrant of-சிறைவைப்புக் Commutation of rights-உரிமைகளுக்கு 
கட்டளை . 

மாற்று மதிப்பு வழங்குதல் . 
Committal- மேல் விசாரணை . 

Commutation of sentence- 5000 L.602.937 38 u 
Committed to prison-சிறைக்கு 

மாற்றுதல் . 
பட்ட . 

Comnuted value- மாற்று மதிப்பு 
Committee-- குழு . 

Companions- தோழர்கள் . 
Committee constituted by the Collector 

Company--கம்பெனி ; சகவாசம் , துணை ; 

படைப் பிரிவு . 
ஆட்சியரால் அமைக்கப்பட்ட குழு 
Committee of visitors - பார்வையாளர் குழு 

Compare- ஒத்துப்பார் . 
Committing of an offence in concert- ஒருங் 

Compel- கட்டாயப்படுத்து . 
கிசைந்து ஒரு குற்றம் செய்தல் . 

Compensated , callllot be- ஈடு செய்ய முடி 
Commodity- பண்டம் . 
Common - சாதாரணமான ; பொதுவான . 

Compensation -- 150qL_MG . 
Common Carrier- பொது ஊர்தியர் . 

Compensatory allowance- ஈட்டுப்படித் 

தொகை . 
Common course-- சாதாரணமான நடை 
முறை . 

Competence- தகுதி ; தகுதியுடைமை 
Common desig.i- பொதுவான திட்டம் . 

Competent- அதிகாரம் பெற்ற ; தகுதி 

வாய்ந்த . 
Common detriment- பொது மக்களுக்கு இடர் . 

Competent authority- தகுதியுடைய அதி 
Common gaming house - Dung 55T LIL 

கார ஆயம் ; தகுதியுடைய அதிகாரி . 
விடுதி . 

Competent court- தகுதி வாய்ந்த நீதி 
Comimon good- பொது நலம் . 

மன்றம் . 
Common intention- பொதுவான உட் 

Competent to refuse , it shall not be- மறுப் 
கருத்து . 

பது அதிகாரபூர்வமானதாகாது . 
Common interest- பொது அக்கறை 

Complain- முறையிடு . 
Common name- பொதுப் பெயர் . 

Complainant- முறையிடுபவர் . 
Common object- பொதுவான நோக்கம் . 

Complained , act- முறையிடப்பட்டசெய்கை 
Common original- பொதுவான மூலம் . 

Complement , ordinarily fixed-சாதாரண 
Common salt- சாதாரண உப்பு 

மாக நிர்ணயிக்கப்பட்ட மொத்த 
Common seal- பொது முத்திரை . 

ணிக்கை . 


யாத . 


எண் 


24 


Complete inspection- முழுமையான ஆய்வு Concealment- ஒளித்து வைத்தல் ; ஒளிப் 
Complete , when-- எப்போது பூர்த்தியுறு 

பிடம் ; மறைத்துவைத்தல் . 
கிறது . 

Concentrates- செறிவங்கள் ; செறிவுப் 
Completed- நிறைவடைந்த ; முடிவடைந்த ; 

பொருள்கள் . 
பூர்த்தியான . 

Concerned-சம்பந்தப்பட்ட ; ஈடுபட்ட . 
Completed , hearing of the case was- வழக் Concerned person- ஈடுபட்டவர் ; சம்பந்தப் 
கின் விசாரணை முடிவடைந்தது . 

பட்டவர் . 
Completely and finally renounced the world- Concert- ஒருங்கிசைதல் . 
உலகத்தை முற்றிலுமாகவும் முடிவாகவும் Concisely- சுருக்கமாக . 
துறந்துவிடுதல் . 

Conclusion ( of a trial ) - ( ஒரு விசாரணை ) 
Compliance- அனுசரித்தல் ; இணங்கியிருத் 

முடிவடைதல் . 
தல் ; கீழ்ப்படிதல் . 

Conclusive proof- அறுதியான நிரூபணம் . 
Complicity- உடந்தையாயிருத்தல் . 

Concur-இணங்கு ; ஒருங்கிசை , 
Comply- இணங்கி நட ; நிறைவேற்று . 

Concurrence- ஒருங்கிசைவு - 
Comply with the order- கட்டளைக்கிணங்கி 

Concurrent list- பொதுப்படைப் பட்டியல் . 
நட . 
Component- அமைப்பான் . 

Concurrent power- ஒருங்கமைந்த 

அதிகாரம் . 
Component parts- உறுப்புகளாகவுள்ள 
பகுதிகள் . 

Concurrent sentence- ஏககாலத்தில் செயற் 

படும் தண்டனை . 
Composed- ஆக்கப்பட்ட . 
Composed of- கொண்டதாயிரு . 

Concurrently- ஏககாலத்தில் ; ஒருங்கிசைந்து ; 

ஒருங்கிணைந்து . 
Composite culture- கூட்டுப் பண்பாடு . 

Concurrently with previous sentence, the 
Composition- அமைத்தல் ; அமைப்பு ; 

subsequent sentence shall run- பிந்திய 
கட்டமைப்பு ; கடன் தீர்வு உடன்பாடு . 

தண்டனை முந்திய தண்டனையுடன் ஏக 
Composition of offence- குற்றத்தைச்சமரச காலத்தில் செயற்படுதல் வேண்டும் . 
மாகத் தீர்த்துக் கொள்ளுதல் . 

Condensed milk- கெட்டியாக்கப்பட்ட பால் , 
Compoundable offence- ராஜிசெய்யக் கூடிய Condiments- மசாலா . 
வழக்கு . 

Condition- சூழ்நிலை ; நிபந்தனை ; 
Compounded Asafoetida- கூட்டுப் பெருங் 

நிலவரம் ; நிலைமை . 
காயம் . 

Condition precedent- முன் நிபந்தனை . 
Compounded cattle- பட்டியிலடைக்கப் 

Conditional discharge- நிபந்தனையின் 
பட்ட கால் நடை . 

பேரில் விடுதலை . 
Comprised- அடங்கிய ; அடங்கியிருப்பதாக . 

Conditional order- நிபந்தனைக் கட்டளை . 
Comptroller and Auditor -General of India 
இந்தியாவின் கணக்காய்வு -தணிக்கைத் 

Conditionally or unconditionally- நிபந்தனை 

யுடனோ , அல்லது நிபந்தனையின்றியோ . 
துறைத்தலைவர் . 
Compulsory- கட்டாயமாக . 

Conditioned for his appearance before the 

court , a bond- நீதி மன்றத்துக்கு முன்பு 
Compulsory acquisition- கட்டாயமாக 

வரவேண்டும் என்ற நிபந்தனையைக் 
ஈட்டுதல் . 

கொண்ட ஒரு ஜாமீன் பத்திரம் . 
Compulsory deposit- கட்டாய வைப்பீடு . 

Conditions of freedom and dignity , in- சுதந் 
Compulsory labour- கட்டாய உழைப்பு . திரமும் கௌரவமும் நிலவும் சூழ் 
Compulsory service- கட்டாயச் சேவை . 

நிலைகளில் . 
Computation- கணிப்பு . 

Conditions of service- ஊழிய நிபந்தனைகள் , 
Compute- கணக்கிடு ; மதிப்பிடு . 

Conditions of work- வேலை நிலவரங்கள் 
Computing, in- கணக்கிடுங்கால் , 

நிபந்தனைகள் . 
Conceal- ஒளித்து வை , 

Conducive- உ தவியாயுள்ள ; ஏதுவா யிரு . 


25 


. 


Conduct- நடத்து ; நடத்தை ; நடப்புமுறை . Consecutive senterce- தொடர் தண்டனை . 
Conduct of a person touching a public Consecutively- தொடர்ச்சியாக . 
question- ஒரு பொதுப் பிரச்சினையை 

Consent- சம்மதம் . 
ஒட்டிய ஒருவரது நடத்தை . 

Consequential- பின் விளைவாக ; விளைவாக 
Conduct of business- அலு வல் நடத்தும் 

Consequential , supplemental or incidental 
முறை . 

modifications- பின்விளைவாக எழுகிற , 
Conduct of the business of the company 

குறையை நிறைவு செய்கிற அல்லது 
கம்பெனியின் அலுவல் நடப்புமுறை . 

இடைவிளைவாக எழுகிற மாறுதல்கள் . 
Conduct of meetings- கூட்டங்கள் நடத்தும் Conservation- அழியாது காத்தல் ,. 

முறை . 
Conferment of powers- அதிகாரங்கள் வழங் | Consider expedient- உகந்ததென நலமெனக் 

Consider- கருது ; பரிசீலனை செய் . 
குதல் . 

கருது . 
Conferred powers- வழங்கப்பட்ட அதிகா 

Consider it necessary- அதை அவசியமெனக் 
ரங்கள் . 

கருது . 
Conferring- அளித்தல் ; வழங்குதல் . 

Consider suitable- பொருத்தமெனக் கருது . 
Conferring with him-அவருடன் கலந் 

Considerable body of strangers - coof FLDIGT 
தாலோசித்தல் . 

அயலார் கூட்டம் . 
Confess judgement- தீர்ப்புக்கிணங்கு . 

Consideration- பரிசீலனை ; பிரதி பிரயோஜ 
Confession- ஒப்புதல் உரை . 

னம் ; மறுபயன் . 
Confessional statement - ஒப்புதல் வாக்கு Consideration , recitals of- பணப்பற்று விவ 
மூலம் . 

ரங்கள் . 
Confidence , active- தீவிர நம்பிக்கை . 

Consiqnee- சரக்குப்பெறுநர் . 
Confidential communications- ரகசியச் 
செய்திகள் . 

Consignment-அனுப்புச் சரக்கு . 
Confine- எல்லைக்குட்படுத்து . 

Consignor- சரக்கு அனுப்புநர் . 
Confinement- அடைத்து வைத்தல் . 

Consistent-இசைவான ; ஒவ்வுதலாகவுள்ள - 
Confirm- உறுதிப்படுத்து . 

Consistent with- ஒத்த ; ஒவ்வுதலாக ; 
Confirmation- உறுதிப்படுத்துதல் ; ஊர்ஜி 

பொருத்தமான . 
தம் . 

Consisting of- அடங்கியிருக்கிற ; கொண் 
Confiscation-பறிமுதல் . 

டுள்ள . 
Conflagration- பெருந்தீ . 

Consolidate- ஒருங்கிணை . 
Conformable- அனுசரணையான ; இணங்கிய Consoildated fund- திரள் நிதியம் . 
முறையில் . 

Conspicuous place- எடுப்பான இடம் . 
Conformity with the judgment , in- தீர்ப்புக்கு | Conspicuously- எடுப்பாக . 
இணங்க . 

Conspiracy- சதி . 
Conjecture- ஊகம் . 

Constable- க 

-காவலர் . 
Conjointly- கூட்டாக . 

Constituency- தேர்தல் தொகுதி . 
Connected with- தொடர்புடைய . 

Constituency , territorial- மண்டலத் தேர்தல் 
Connivance- மறைமுக ஆதரவு ; உட்கையா 

தொகுதி . 
யிருத்தல் . 

Constituent- அமைப்பான் . 

Constituent Assambly- அரசமைப்புப் 
Conscientiously- மனச்சான்றுக்கு ஒப்ப . 

பேரவை . 
Conscious, mental condition of which any 
person is- எவரேனுமொருவரின் 

Constituent power- அரசமைப்பு இயற்றும் 
உணர்வுக்குத் தெரிகிற மன நிலை . 

அதிகாரம் . 
Consciousness- உணர்வு . 

Constitute- அமை . 


12 3A - 1-7 


26 


செலவு 


Constitute an offence , if such act would 
அத்தகைய செய்கையானது ஒரு குற்ற 

மாகும் பட்சத்தில் . 
Constituted- அமைக்கப்பட்ட . 
Constituted or reconstituted- அமைக்கப் 

பட்ட அல்லது மறு அமைப்புச் செய்யப் 
பட்ட . 
Constituting an offence , act- ஒரு குற்றத்தை 

உண்டாக்கும் செய்கை . 
Constitution- அமைப்பு ; அரசமைப்பு . 
Constitution of court- நீதி மன்றங்களின் 

அமைப்பு . 
Constitution of force- படையை அமைத்தல் . 
Constitution of India- இந்தியாவின் 

அரசமைப்பு . 
Constitutional machinery , failure of- அர 

சமைப்பு எந்திரம் சீர்கெட்டுப் போதல் . 
Constitutional remedy- அரசமைப்புப்படி 

யான பரிகாரம் . 
Constitutional validity- அரசமைப்புப்படி 

யான செல்லுந்தன்மை . 
Constraint- கட்டாயப்படுத்துதல் ; நிர்ப்பந் 

தப்படுத்தல் . 
Construction- அமைப்பு ; கட்டுமானம் ; 

பொருள்கோள் . 
Construction of reference- சுட்டுகைக்குப் 

பொருள் கொள்ளுதல் . 
Construction of will- உயிலுக்குப் பொருள் 

கொள்ளுதல் . 
Construe- பொருள் கொள் . 
Consul- துணைத்தூதர் . 
Consular representative of India- இந்தியா 

வின் துணைத்தூதர் . 
Consult- கலந்தாலோசி . 
Consultation- ஆலோசனை செய்தல் ; 

கலந்தாலோசித்தல் ; கலந்துபேசுதல் . 
Consumer- நுகர்வோர் . 
Consumption- அருந்துதல் ; உட்கொள்ளு 

தல் ; நுகர்தல் . 
Consumption , for human- மனிதர் அருந்து 

வதற்கு . 
Consumption of electricity மின்சாரத்தின் 

நுகர்ச்சி . 
Consumption of liquor- மது உட்கொள் 


Contain , may- கொண்டிருக்கலாம் . 
Contained in- அடங்கியுள்ள. 
Container- கொள்கலன் . 
Contaminated- அசுத்தமானது ; களங்கப் 

டது . 
Contemplated , not-சிந்திக்கப்பட்டிராத , 
Contemporaneous agreement- சமகால உடன் 

படிக்கை . 
Contempt- அவமதிப்பு . 
Contempt of Court- நீதிமன்ற அவமதிப்பு . 
Content- உள்ளடங்கியுள்ள விஷயம் ; 

உள்ளடக்கம் . 
Context- சந்தர்ப்பம் ; சூழ் நிலை . 
Continental shelf- கண்டத்திட்டு . 
Contingency- எதிர்பாராத நிகழ்ச்சி ; நேரக் 

கூடிய சம்பவம் . 
Contingency fund - 6 I LIITTIT 5 

நிதியம் . 
Contingent- ( படைப் ) பிரிவு . 
Continuance- தொடர்ந்து இருந்து வருதல் . 
Continue inforce , shall - OSTLIVOS 

அமலில் இருந்து வரும் . 
Continue to hold office- பதவியைத் 

தொடர்ந்து வகித்தல் வேண்டும் . 
Continuing any law- சட்டம் எதையும் 

தொடர்ந்து இருந்துவரச்செய்தல் . 
Continuing offence- தொடர்ந்து இருந்து 

வரும் குற்றம் . 
Contraband liquor- தடைக்குட்பட்ட மது . 
Contract- ஒப்பந்தம் . 
Contract agreement bond- ஒப்பந்த உடன் 

பாட்டுப் பத்திரம் . 
Contract of carriage- கொண்டு செல்வதற் 

கான ஒப்பந்தம் . 
Contract of service- ஊழிய ஒப்பந்தம் . 
Contractor- ஒப்பந்தக்காரர் . 
Contradicting- முரண்படுகிற . 
Contradiction- முரண்பாடு . 
Contradictory- முரணான . 
Contrary intention- மாறுபட்ட உட்கருத்து . 
Contrary is proved , until the- மாறானது 

நிரூபிக்கப்படும் வரையில் . 
Contrary to law- சட்டத்திற்கு முரணான ; 

சட்டத்திற்கு விரோதமாக . 
Contravention- மீறுகை ; மீறுதல் . 


ளுதல் . 


Contagious disease- ஒட்டு வியாதி / நோய் . 


27 


மாவு . 


Contravention of the Act , in- சட்டத்திற்கு | Cooperative basis- கூட்டுறவு அடிப்படை . 
மீறுதலாக . 

. 

Cooperative movement- கூட்டுறவு இயக்கம் . 
Contribution- பங்களிப்பு ; பங்கு . 

Coordinate- ஒருங்கிணை . 
Contribution , employee's- வேலைபெறுநரின் 
பங்கு / பங்களிப்பு . 

Co -operative Society- கூட்டுறவுச்சங்கம் . 

Coordination- ஒத்திணைத்தல் ; ஒருங் 
Contributory- பங்களிப்பு முறை . 

கிணைந்து நடத்தல் ; ஒருதன்மையதாக் 
Contributory or not- பங்களிப்பு முறையில் குதல் . 
இருந்தாலும் இல்லாவிட்டாலும் . 

Copy- நகல் ; படி ; பிரதி ; பகர்த்து எழுது . 
Control- ஆளுகை ; கட்டுப்படுத்துதல் . 

Copy stamp papers- முத்திரை நகல் 
Control 

and Regulation- கட்டுப்பாடும் தாள்கள் . 
ஒழுங்குமுறையும் . 

Copyright- பதிப்புரிமை . 
Controller of stamps and stationery- முத் Cordial- சுமுகமான . 
திரைகளையும் எழுது பொருள்களையும் 

Corn flakes- மக்காச்சோள அவல் . 
* கட்டுப்படுத்து நர் . 

Corn flour- மக்காச்சோள 
Controversy- தாவா ; விவகாரம் . 

Corporal punishment- உடல் தண்டனை . 
Convene- ஏற்பாடு செய் . 

Corporate body- கூட்டு அமைப்பு . 
Convened- கூட்டப்பெற்ற . 

Corporation- கூட்டு நிறுவனம் . 
Convenience- சௌகரியம் ; வசதி . 

Corporation of Madras- சென்னை மாநக 
Convenient despatch- வசதிக்கேற்ற விரை 

ராட்சி . 
வுடன் . 

Corporeal property- பருப்பொருள் ; ஸ்தூலப் 
Convention- ஒப்பந்தம் . 

பொருள் . 
Conversant with the facts of the case- வழக் 

Corps- படைத்துறைவகுப்பு . 
கின் சங்கதிகள் பற்றிப் பரிச்சயம் 

Corpse- பிணம் ; பிரேதம் . 
Conversion- உருமாற்றுதல் ; மாற்றுதல் . 

Correcting the evidence- சாட்சியத்தைத் 

திருத்துதல் . 
Convert- உருமாற்று ; மாற்று ; மதம்மாறி 

Corrective institution- திருத்த நிறுவனம் . 
யவர் . 
Convey- இட்டுச்செல் ; ஏற்றிச்செல் ; 

Correctly- சரியானதாக ; சீராக . 
கொண்டு செல் . 

Correctness- சரியானது ; 

சீர்மை . 
Conveyance- வாகனம் . 

Correctness or legality or propriety of any 
Conveyance , means of- வாகன வசதி , 

finding- முடிவின் சீர்மை , சட்ட சீலம் 

அல்லது பொருத்தமுடைமை . 
Conveyance of estate- சொத்து மாற்றம் . 

Correspondence- எழுத்துத் தொடர்பு ; 
Conveying information-- செய்தியைத் தெரி 

கடிதத்தொகுதி . 
யப்படுத்துதல் . 

Correspondent- வாடிக்கையாகக் கடிதத் 
Convict- தண்டனைக் குற்றவாளி ; தண்டிக் 

தொடர்பு கொள்பவர் . 
கப்பட்ட குற்றவாளி ; தண்டனையளி. 

Corresponding- நேரிணையான ; நேரொப் 
Convicted- குற்றவாளியெனத் தீர்மானிக் 
கப்பட்ட ; தண்டனைத் தீர்ப்பு விதிக்கப் 

Correspondingextent- நேரொப்பாக இருக் 
பட்ட . 

கும் அளவுக்கு . 
Convicting Magistrate- குற்றவாளி எனத் Corresponding law- நேரிணையான சட்டம் . 
தீர்மானிக்கிற நடுவர் . 

Corresponding provision- நேரிணையான 
Conviction- தண்டனைத்தீர்ப்பு . 

வகைமுறை . 
Conviction is set aside- தண்டனைத் தீர்ப்பு Corroborate- உறுதியூட்டு . 
ரத்து செய்யப்படுகிறது . 

Corrosive substance- அரிக்கும் தன்மையுள்ள 
Co - operatioe- கூட்டுறவு . 

பொருள் . 


உடைய . 


பான . 


128A- 1-7a 


28 


போது . 


. 


போக்கு . 


தடம் . 


Corrupt- ஊழலான ; களங்கமான ; கெடு . Course of administration , in the- நிர்வாகம் 
Corrupt inducement- ஊழல் வழியில் தூண்டு 

நடந்து வருகையில் . 
தல் . 

Course of business-அலுவல் நடப்பு முறை . 
Corrupt practice-ஊழல் நடவடிக்கை . Course of Inter - State trade or commerce , in 
Corruption- ஊழல் . 

the- மாநிலங்களுக்கிடையேயுள்ள வர்த்த 

கம் அல்லது வாணிகம் நடப்பிலிருக்கும் 
Corruptly making and pronouncing an order- 
நெறிகேடான முறையில் கட்டளையை 

Course of law , in due- கிரமமான சட்ட 
எழுதிப்பகர்தல் . 

நடவடிக்கை மூலம் . 
Cosmetics- அலங்காரச் சாதனங்கள் . 

Course of post , usual- வழக்கமான அஞ்சல் 
Cost- கட்டணம் ; செலவுத்தொகை. 

நடப்புமுறை . 
Cost, as to- செலவுத் தொகையைக்குறித்து . | Course of proceedings- நடவடிக்கைகளின் 
Cost incurred- செலவழிக்கப்பட்ட செலவுத் 
தொகை . 

Course of river- ஆற்றின் போக்கு . 
Cost of the proceedings- நடவடிக்கைகளுக் 

Course of the ship , proper- கப்பலின் உரிய 
கான செலவுத் தொகை . 
Cottage industry- குடிசைத் தொழில் . 

Court- நீதி மன்றம் , 
Cotton-பஞ்சு ; பருத்தி . 

Court convicting தண்டிக்கின்ற நீதி மன்றம் . 
Cotton and woollen textiles- பருத்தித் துணி Court - martial- படை நீதிமன்றம் ; ராணுவ 
களும் கம்பளித் துணிகளும் . 

நீதிமன்றம் . 
Cotton track - பருத்தி நிலப்பகுதி . 

Court of appeal- மேல் முறையீட்டு நீதி 
Cotton wool- பஞ்சு . 

மன்றம் . 
Cotton - seed oil- பருத்திக்கொட்டை 

Court of competent jurisdiction- அதிகாரத் 
எண்ணெய் . 

தகுதி வாய்ந்த நீதிமன்றம் . 
Council- மன்றம் , மேலவை . 

Court of first instance- முதற் கேள்வி 
Council , His Majesty in- மன்றத்தமர் 

நீதிமன்றம் . 
மாட்சிமை தங்கிய மன்னர்பிரான் . Court of law- நீதி மன்றம் . 
Council of Ministers- அமைச்சரவை . 

Court of record- நிரந்தரப்பதிவு நீதிமன்றம் . 
Council of States - மாநிலங்கள் மேலவை . Court of reference- மேல்முடிவு நீதிமன்றம் . 
Council , Medical - மருத்துவ மன்றம் , Court of sessions- செஷன் ஸ் நீதிமன்றம் . 
Counselling- ஆலோசனை கூறுதல் . 

Court of small - causes-சிறுவழக்கு நீதி 
Count-கணக்கிடு . 

மன்றம் . 

Court of wards- காப்பாயம் . 
Counter- எண்காட்டி . 

Court shall take into consideration- நீதி 
Counter sign--மேலொப்பம் . 

மன்றம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள் 
Counterfeit- கள்ளக்குறியிடு . 

ளுதல் வேண்டும் . 
Counterfeit coin-- கள்ள நாணயம் . 

Court specially empowered-சிறப்பாக அதி 
Counterfeiting- கள்ளத் தயாரிப்புச் செய்தல் ; காரம் அளிக்கப்பட்டுள்ள நீதிமன்றம் . 
கள்ளத்தனமாகத் தயாரித்தல் . 

Court , subordinate- கீழ்ப்பட்ட நீதிமறைம் . 
Counterfoil- அடிக்கட்டை ; மறு பாதிப்பாகம் . 

Court , superior- மேல் நீதிமன்றம் . 
Counterpart- எதிர்ப்பிரதி . 

Court will hold its sitting- நீதிமன்றம் அமர் 
Counterpart -agreement- எதிர்ப்பிரதி உடன் 
படிக்கை . 

Court - house- நீதி மன்ற நிலையம் . 
Countervailing duty- எதிரீட்டுத் தீர்வை . Covenant- ஒப்பந்தம் ; பத்திரம் . 
Course- நடவடிக்கை . 

| Coverings- உறைகள் . 


. 


வுறும் . 


29 


. 


Cowardice- கோழைத்தனம் . 

Criminal misappropriation- குற்றமுறு 
Cowrie- சோழி . 

கையாடல் . 
Cowshed-- பசுத்தொழுவம் . 

Criminal procedure- குற்றவழக்கு விசாரணை 
Cream- பாலேடு . 

முறை . 

Criminal Procedure Code - S M I? FIT IT ) GROOT 
Creamy yellow colour- இளமஞ்சள் நிறம் . 

முறைச்சட்டம் . 
Create- உண்டாக்கு ; படை . 

Criminal proceeding- குற்றவழக்கு 
Created , legal right is சட்டப்படியான 

நடவடிக்கை 
உரிமை படைக்கப்படுகிறது . 

Criminal prosecution- குற்றவழக்குத் 
Created , the right or custom is-உரிமை 

தொடர்தல் . 
அல்லது வழக்கம் படைக்கப்படுகிறது . 

Criminal trespass- குற்றமுறு அத்து மீறல் , 
Creates the offence , law which- குற்ற 
மொன்றை ஏற்படுத்துகிற சட்டம் . 

Crop prospects- எதிர்கால விளைச்சல் 

நிலவரங்கள் . 
Credibility- நம்பகத்தன்மை . 

Cross - appeal- எதிர் மேல்முறையீடு 
Credible information நம்பகமான தகவல் . 

Cross- examination- குறுக்கு விசாரணை . 
Credit- கடன் ; நாணயம் ; மதிப்பு ; வரவு 

Crown representative முடியாட்சிப் பிரதிநிதி . 
வைக்கப்படுதல் . 

Crown , under the முடியாட்சியின் கீழ் . 
Credit grant- பற்று மானியம் . 

Cruelty- கொடுமை . 
Creditunworthy of- நம்பிக்கைக்கு 

Cruelty to animals- பிராணிகளுக்குக் 
அருகதையற்ற . 

கொடுமை செய்தல் . 
Creditor- கடன் கொடுத்தவர் ; கடன் தருநர் / Crushed sugar- பொடித்த சர்க்கரை 
Creek-சிற்றோடை . 

Crystalline sugar- படிகவடிவிலுள்ள சர்க் 
• Creeper- படர்கொடி . 

கரை . 
Cremation- தகனம் செய்தல் , 

Crystallisation- படி.கமாதல் . 
Cremation ground- சுடுகாடு . 

Crystallised glace- சர்க்கரை சேர்க்கப்பட்டுக் 
Crime- குற்றம் . 

குளிர்பதனம் செய்யப்பட்ட பழம் . 
Crime , commission of- குற்றம் செய்தல் , Cube sugar- கனசதுரச் சர்க்கரை . 
Criminal- குற்றமுறு . 

Culpable homicide not amounting to murder 

கொலைக் குற்றமாகாத மரணம் விளை 
Criminal breach of trust- குற்றமுறு 

விக்கும் குற்றம் . 
நம்பிக்கை மோசடி , 

Culpable mental state- குற்றமுறு மன நிலை . 
Criminal charge- குற்றவழக்குக் குற்றச் 

Cultivating tenants protection- பயிரிடும் 
சாட்டு . 

குத்தகைதாரர் பாதுகாப்பு . 
Criminal conspiracy- குற்றமுறு சதி . 

Cultivation- பயிர்செய்தல் . 
Criminal court- குற்றவழக்கு நீதிமன்றம் . 

Cultivator- சாகுபடியாளர் ; பயிரிடுபவர் . 
Criminal force- குற்றமுறு வன்முறை . 

Cultural and educational rights - U GOTUITLO 
Criminal intention- குற்றமுறு உட்கருத்து . மைகளும் கல்வியுரிமைகளும் . 
Criminal intimidation- குற்றமுறு மிரட்டல் , Cultural procession- பண்பாட்டு ஊர்வலம் . 
Criminal jail-- குற்றவாளிகளுக்கான சிறை . Culture- பண்பாடு . 
Criminal knowledge- குற்றமுறு அறிவு . Cumin- சீரகம் . 
Criminal Law- குற்றவியல் சட்டம் . 

Cumin , black- கருஞ்சீரகம் . 
Criminal Law Amendment Act- குற்றச் Cup- board- அலமாரி . 
சட்டத்தின் திருத்தச் சட்டம் . 

Curcumine- மஞ்சள் . 
Criminal liability- குற்றவழக்குக் கடப்பாடு . Curedfruit- பக்குவப்படுத்தப்பட்ட பழம் 
Criminal matter-குற்றவழக்கு விஷயம் . Currency ---நாணயச் செலாவணி , 


30 


Custody of a minor- இளையர் ஒருவரின் 

பாதுகாப்பு . 
Custody , placing in- காவலில் வைத்தல் . 
Custom of trade- வாணிக வழக்கம் . 
Custom or usage- வழக்கம் அல்லது வழக் 


காறு . 


Currency note- நாணயத்தாள் . 
Current- நடப்பிலுள்ள . 
Current financial year- நடப்பு நிதியாண்டு . 
Current service- நடப்புப் பணி/ஊதியம் . 
Currents- நடப்புத் தாள்கள் . 
Currents , register of- நடப்புத் தாள்கள் 

பதிவேடு . 
Curry leaves- கறிவேப்பிலை . 
Curry powder- கறிமசாலாத்தூள் . 
Custard powder- முட்டைப்பால் தூள் . 
Custodian- பொறுப்பாளர் . 
Custody- காவல் ; காவல் சிறை ; கைவசத்தில் 

வைத்திருத்தல் ; பாதுகாப்பில் வைத் 

திருத்தல் ; பாது காப்பு ; பொறுப்பு. 
Custody , forward in- காவலில் வைத்து 

அனுப்புதல் . 
Custody , intermediate- இடைநிலைப் பாது 

காப்பு . 


Custom which was departed from- அனுசரிக் 

காமல் விடப்பட்ட வழக்கம் . 
Customary law- வழக்காற்றுச் சட்டம் . 
Customary service-வாடிக்கையான பணி . 
Customs- சுங்கம் . 
Customs and manners- பழக்கவழக்கங்கள் 
Customs Act- சுங்கச்சட்டம் . 
Customs duties- சுங்கத் தீர்வைகள் . 
Customs frontiers- சுங்க எல்லைகள் . 


D 


Dacoity- கூட்டுக்கொள்ளை . 

Dealt with under the Act - சட்டத்தின்படி 
Daily balance , striking the- தினசரி இருப்புக் நடவடிக்கை எடுக்கப்பட்ட . 
கட்டுதல் . 

Dearness allowance- அகவிலைப்படி . 
Daily cash account , making the- தினசரி} Debenture- கடனீட்டுப்பத்திரம் , 

ரொக்கக் கணக்கை எழுதி முடித்தல் . Debt- கடன் . 
Damage- சேதம் . 

Debt charges- கடன் செலவுகள் . 
Damage without injury ( Damnum sine injuria ) | Debt due- கொடுபடவேண்டிய கடன் ; 
- கேடற்ற சேதம் . 

சேர வேண்டிய கடன் . 
Damages- இழப்பீடு . 

Debt relief- கடன் நிவாரணம் . 
Daligereus- அபாயகரமான ; அபாயமான . Debtor- கடன் வாங்கியவர் ; கடனாளி ; 
Dangerous Drugs Act-அபாயகரமான மருந் கடன்பெறுநர் . 
துச் சரக்குகள் சட்டம் . 

Deceased person- இறந்துபோனவர் . 
Dangerously- அபாயகரமாக : 

Deceit-வஞ்சனை . 
Date- தேதி . 

Deceitful means- வஞ்சனையான முறை . 
Day- நாள் . 

Decency-பண்பு நலம் ; பாங்கு . 
Day by day-நாளுக்கு நாள் . 

Deception- வஞ்சனை ; வஞ்சித்தல் . 
Day to day- அன்றாடம் . 

Deceptive name- வஞ்சப் பெயர் . 
Dead - letter - office- சேராக் கடிதஅலுவலகம் . Decision- தீர்ப்பு ; முடிபு ; முடிவு . 
Deadly assault- உயிருக்கு அபாயகரமான Decision shall be final, his- அவரது தீர்ப்பு 

முடிவானதாக இருக்கும் . 
Deadly weapon- உயிருக்கு அபாயகரமான 

Deck of ship- கப்பலின் மேல் தளம் . 

Decked vessel- மேல்தளமுடைய கலம் . 
Deal with , to- சமாளிப்பதற்கு ; நடத்துவ 
தற்கு ; நடவடிக்கை எடுப்பதற்கு ; நட 

Declaration- விளம்புகை ; விளம்புதல் . 
வடிக்கை மேற்கொள்வதற்கு . 

Declaration of forfeiture- பறிமுதல் விளம் 
Dealer- வணிகர் . 

புகை . 
Dealer ; cartited- உறுதிச்சான்று பெற்ற 

Declaratory ! abel- விளம்புகைக் குறிப்புச் 
வணிகர் . 

சீட்டு . 
Dealings of the people with one another , in | Decline- மறுத்துவிடு 
the- மக்கள் ஒருவரோடொருவர் ஊடா Decline to deal with- நடவடிக்கை எடுக்க 
டுங்கால் . 


தாக்குதல் . 


ஆயுதம் . 


மறு . 


32 


Decomposed- அழுகிப்போன ; சிதைவுற்ற . Defendant- பிரதிவாதி . 
Decomposition- அழுகிப் போதல் ; சிதைவுறு Defer- ஒத்திப் போடு . 
தல் . 

Deferred payment- காலந்தள்ளிக் கொடுக் 
Decree- தீர்ப்பாணை . 

கப்படுவது . 
Dedicate --- அர்ப்பணி . 

Deficiency- குறைபாடு . 
Dedication- அர்ப்பணித்தல் , 

Deficiency , mental- மனக்கோளாறு . 
Deduct- கழி . 

Deficient- குறையுள்ள , 
Deduction- கழித்தல் ; கழிவு . 

Defiling- அசுத்தப்படுத்துதல் ; தீட்டுப்படுத் 
Deed- ஆவணம் . 

துதல் . 
Deed of transfer ( of property) - ( சொத் 

Define- இலக்கணம் கூறு ; துல்லியமாக 
துரிமை ) மாற்று ஆவணம் . 

விவரி ; நிர்ணயி ; வரையறு . 
Deem-கருது ; கொள் . 

Defined- வரையறுக்கப்பட்ட : 
Deem fit , as he may- தான் பொருத்தமெனக் Defined , as- இலக்க ணம் கூறப்பட்ட 
கருதலாகும் . 

வாறான கூறப்பட்டபடியுள்ள . 
Deemed necessary , would have- அவசிய Definition- இலக்கணம் . 

மெனக் கருதியிருப்பாரேயானால் . Definitive judgment- முடிவான தீர்ப்பு . 
Deemed , shall not be- கொள்ளப்படுதல் Deformity- அங்கவிகாரம் ; அங்கவீனம் . 
ஆகாது . 

Defraud , to- மோசடி செய்ய . 
Deemed to apply- இயங்குவதாகக்கொள்ளப் 

Defraying expenses- செலவுகளைக் கொடுத் 
படுதல் . 

தல் . 
Deemed to be an offence- ஒரு குற்றமாகக் Degree of formality ( of a document ) 
கொள்ளப்படுதல் . 

( ஒரு பத்திரத்தின் ) சட்ட விதிமுறை 
Deemed to exercise jurisdiction , will be- ஒழுங்கு . 
அதிகாரத்தைப் பயன்படுத்துவதாகக் 

Delay- தாமதம் . 
கொள்ளப்படும் . 
Deface- உருக்குலை . 

Delayed wages- சுணங்கிய கூலிகள் ; தாமத 

சுணக்கக்கூலிகள் . 
Defacto guardian--நடப்பு முறைக் 

Delay occasioned by obtaining the endorse 
காப்பாளர் . 

ment of the Magistrate- நடுவரின் மேற் 
Defamation- அவதூறு ; 

குறிப்பைப் பெறுவதில் நேரிடும் 
Defamatory- அவதூறான ; 

தாமதம் . 
Default- தவறுகை ; தவறுதல் . 

Delegation- ஒப்படைவு செய்தல் , 
Default of payment of fine, in- அபராதம் Delegation of powers- அதிகாரங்களை ஒப்ப 
செலுத்தத் தவறுகையில் , 

டைவு செய்தல் . 
Defaulter- தவறுபவர் . 

Deleterious- சீர்குலைக்கிற ; தீங்கான . 
Defeating the ends of justice- நீதியின் குறிக் | Deletion- அடித்தல் . 

கோளைக் சிதைத்தல் . 
Defect- குறைபாடு . 

Delhi Special Police Establishment- டெல்லி 

சிறப்புக் காவல் பணியாளர் தொகுதி . 
Defence- எதிர்த்தரப்பு ; எதிர்வாதம் ; பாது Deliberate- நினைந்தே ; விவாதி ; வேண்டு. 
காப்பு ; பாதுகாவல் . 

மென்றே . 
Defence exhibit- எதிரித்தரப்புச் சான்றுப் 
பத்திரம் . 

Deliberation- விவாதித்தல் . 
Defence, entering upon- எதிர்வாதம் செய் 

Delimitation-வரையறை செய்தல் . 
யத் தலைப்படுதல் . 

Delirious- வெறி பிடித்த . 
Defence force- பாதுகாப்புப் படை . 

Deliver up- ஒப்புவி . 
Defence services- பாதுகாப்புப் படை 

Delivered- கொடுக்கப்பட்ட ; வழங்கப் 
ஊழியங்கள் . 

பட்ட ; வாழ்விக்கப்பட்ட . 


33 


Delivery- ஒப்புவித்தல் ; வாழ்விப்பு . Deprivation of pay-சம்பளத்தை இழக்கச் 
Demand- கோரு ; கோரிக்கை ; சேர வேண் செய்தல் ; சம்பளத்தைப் பிடித்துக் 
டிய தொகை . 

கொள்ளுதல் . 
Demand due- கொடுபடவேண்டிய தொகை . Deprivation of property- சொத்தைப் பறித் 
Demand , public- அரசாங்கத்திற்குச் சேர 

தல் . 
வேண்டிய தொகை . 

Depute- அதிகாரம் அளித்து அனுப்பு ; 
Demarcate- வரம்பு கட்டு . 

சாட்டியனுப்பு ; சார்பாக அனுப்பு . 

Deputies-- சார்பதிகாரம் பெற்றவர்கள் . 
Demeanour- நடையுடை பாவனை . 

Deputy commissioner- துணை ஆணையர் . 
Democracy- மக்களாட்சி . 
Democratic Republic- மக்களாட்சிக் குடியரசு 

Deputy Nazir- துணைக் கட்டளையார் . 
Denatured spirit- இயல்பு திரிந்த எரி 

Deputy Superintendent of Police- காவல் 

துறைத் துணைக் கண்காணிப்பாளர் . 
சாராயம் 

Derivatives- வழிப்பொருள்கள் . 
Denial--மறுத்தல் . 
Denomination- பிரிவின் பெயர் ; பெயர் . 

Derogation- குறைவுறச் செய்தல் ; பழுது 

இழைத்தல் , 
Denomination , religious- சமயப் பிரிவு . 

Descending order- இறங்கு வரிசை . 
Denominational institution- குறிப்பிட்ட 
சமயப் பிரிவினருக்குரிய நிறுவனம் , 

Descent- வழிமுறை ; வழிமுறையில் வந்தவர் . 
Denote- காட்டு ; சுட்டிக்காட்டு . 

Describe- விவரி . 
Deny- மறு ; மறுதலி . 

Description- வகை . 
Deodorised oil- வாசனை நீக்கப்பட்ட எண் 

Descriptions- வகைகள் ; விவரணங்கள் ; 

விவரிப்புகள் . 
ணெய் . 
De - oiled neal- எண்ணெய் நீக்கப்பட்ட 

Deserted place- மனித நடமாட்டம் அற்ற 
பிண்ணாக்கு . 

இடம் . 

Deserter- கடமையை விட்டோடுபவர் ; தம் 
Department-துறை . 

பொறுப்பு விட்டு ஓடிப் போனவர் . 
Departmentalisation- துறைப்படுத்தல் . 

Desertion- கடமையை விட்டோடுதல் ; 
Departure- அகலுதல் ; வெளியேறுதல் , பணியை விட்டோடுதல் . 
Dependency ஆளுகைக்குட்பட்ட நாடு . Desiccated milk- ஈரம் நீக்கப்பட்ட பால் , 
Dependent- சார்ந்திருக்கும் . 

Design- சூழ்ச்சி ; திட்டம் ; வடிவமைப்பு . 
Deployment- அணிவகுத்து நிறுத்துதல் . Designate-- குறிக்கப்பட்ட ; நியமனஞ் செய் ; 

பெயர் குறிக்கப்பட்ட . 
Deponent- வாக்குமூலம் கொடுப்பவர் . 
Depose- சாட்சியம் கொடு . 

Designating officially- அலுவல் முறையில் 

பதவிப் பெயர் கொடுக்கப்படுதல் , 
Deposit- இடு ; போடு ; வைப்பீடு செய் ; 

Designation பதவிப்பெயர் ; பெயர் . 
படிவது ; வைப்பீடு . 

Designed to fill- திட்டமிட்டபடி பதவி 
Depositary- வைப்பிடம் . 

வகிக்கப்பட வேண்டிய . 
Deposition- வாக்குமூலம் . 

Desirable- விரும்பத்தக்கது . 
Depot- கிடங்கு . 

Desist from carrying on trade- 1900 5 3 65 
Depraved character- இழியொழுக்கம் . 

நடத்தி வருவதை நிறுத்திக்கொள் . 
Depredation- சூறையாடுதல். 

Despatch- அனுப்பிவைத்தல் ; அனுப்புதல் . 
Peprive-- இழக்கச்செய்; பறி ; பிடித்துக் Desperate- வெறித்தனமான . 

Destination- சேரவேண்டிய இடம் . 
Deprivation- இழப்பித்தல் . 

Destination of grant- மானியம் சேர வேண் 
Deprivation of life or personal liberty- உயிர் 

டிய இடம் - 
அல்லது ஆள் சுதந்திரம் பறிக்கப்படுதல் . Destitute- வகையற்ற ; வகையற்றவர் . 
128A/ 1-8 


கொள் . 


34 


தல் . 


Destroy or cause to be destroyed- அழிக் Diary , police- காவலர் குறிப்பேடு . 

கவோ அல்லது அழிவிக்கவோ செய்தல் , Dice- பகடைக் காய்கள் . 
Destroying- அழிக்கின்ற . 

Dictation- எழுதப்படுவதற்காகச் சொல் 
Destruction- அழித்தல் . 

லுதல் . 
Detachment- படைப்பிரிவு . 

Die- அச்சு . 
Detailed report- விவரமான அறிக்கை . Dietry- உணவுத் திட்டம் . 
Details- விவரங்கள் , 

Difference-- வேறுபாடு . 
Details ordinarily given- வழக்கமாகக் Different sections of population- மக்களின் 
கொடுக்கப்படும் விவரங்கள் . 

வெவ்வேறு பிரிவினர் . 
Detain- இருத்திவை ; காவலில் வை ; தடுத் Difficulty- இடர்ப்பாடு; கஷ்டம் . 
துவை ; நிறுத்திவை . 

Difficulty , unusual- அசாதாரணமான 
Detaining in custody- பாதுகாவலில் வைத் இடர்ப்பாடு. 

Digits of the numbers- எண்களின் 
Detection- கண்டுபிடித்தல் ; துப்பறிதல் . இலக்கங்கள் . 
Detention- இருத்திவைத்தல் ; காப்பில் Dignity- கண்ணியம் . 

வைத்தல் ; காவலில் வைத்தல் ; நிறுத்தி Dignity of the individual - தனி மனிதரின் 
வைத்தல் ; பாதுகாவல் . 

கண்ணியம் . 
Detention , preventive- தடுப்புக்காவல் . Diligence- சிரத்தை . 
Deter- தடு . 

Diligence due- உரிய சிரத்தை . 
Deteriorated- சீர்கெட்டுப்போன . 

Diluent- நீர்ப்பிப்பான் . 
Determination- உறுதிப்பாடு ; தீர்மானம் ; Diluent article- நீர்ப்பிக்கும் பொருள் . 
தீர்மானித்தல் ; நிர்ணயித்தல் ; முடிவு 

Dilution- நீர்ப்பித்தல் . 
செய்தல் . 

Dimension- பரிமாணம் . 
Determination of the contract- ஒப்பந்தத்தை 

Diminish- குறை . 
முடிவு செய்தல் . 
Determination of the matter-விஷயத்தைத் 

Diminution- குறைத்தல் . 
தீர்மானித்தல் . 

Diplomatic agent- தூதக முகவர் . 
Determine- தீர்மானி ; முடிவு செய் . Diplomatic representative of India- இந்தியா 
Detrimental to the public interest- பொது வின் தூதகப் பிரதிநிதி . 
நலனுக்குக் கெடுதியாக இருக்கும் . 

Direct- உத்தரவிடு ; ஏவு ; குறிப்பிடு , 
Devaswom Funds- தேவ ஸ்வம் நிதியங்கள் . கொண்டு செலுத்து ; நேரடியாகப் பணி . 
Device- சாதனம் ; சின்னம் . 

Direct access- நேரடித் தொடர்பு . 
Development- அபிவிருத்தி ; மேம்படுத்துதல் Direct election- நேரடித் தேர்தல். 
வளர்ச்சி ; விரிவாக்குதல் . 

Direct , such officer as the state Government 
Development- பெருக்கங்கள் . 

may- மாநில அரசாங்கம் குறிப்பிட 

லாகும் அலுவலர் . 
Development Board- வளர்ச்சி வாரியம் . 

Directed- உத்தரவிடப்பட்ட ; பணித்த . 
Development , land- நில அபிவிருத்தி . 
Developmental expenditure- வளர்ச்சிக்கான 

Directed to the officer, the warrant is - 1944 
செலவு . 

கட்டளை , அலுவலருக்குக் குறிப்பிட் 

டனுப்பப்படுகிறது . 
Devote myself to the service and well being of 
the people of India , I will- இந்திய மக்க 

Direction- அதிகாரம் ; உத்தரவு ; ஏவல் ; 
ளின் சேவைக்கும் அவர்களின் நல்வாழ் 

குறிப்பிடுதல் ; மேற்பார்வை . 
வுக்கும் என்னையே நான் அர்ப்பணம் 

Directive principles- வழிச் செலுத்தும் 
செய்வேன் . 

நெறிகள் . 
Diameter- விட்டம் . 

Directly or indirectly- நேரடியாவோ மறை 
Diary- நாட்குறிப்பு . 

முகமாகவோ , 


கை 


35 


ஓய்வூதியம் 


Director-- இயக்குநர் . 

| Discount - தள்ளுபடி 
Director General of Health Service- உடல் Discover- கண்டுகொள் ; கண்டுபிடி . 
நலத்துறைத் தலைமை இயக்குநர் . 

Discovery of documents- பத்திரங்களை 
Director of Medical and Health Services 

வெளிப்படுத்துதல் . 
மருத்துவ , உடல் நலத் துறைகள் இயக்கு Discretion- யுக்தம் . 
நர் . 

Discriminate- ஓரங்காட்டு ; வேற்றுமை 
Disability- ஊனம் ; முடக்கநிலை ; முடக்கம் ; 

பாராட்டு . 
முட்டுப்பாடு 

Discussion- விவாதம் , 
Disability arising from the practice of un 

Disease- நோய் ; வியாதி . 
touchability- தீண்டாமையைப் பயிலு 
வதால் விளையும் முட்டுப்பாடு . 

Disease of mind- மனநோய் . 
Disability papaon- ஊனமுற்றோருக்கு 

Disentitled , he is- அவர் உரிமையற்றவரா 

கிறார் . 
Bisabled- ஊனமுற்றோர் . 

Disfavour- பிரதிகூலம் . 
Disabled person , legally- சட்டப்படி முடக் | Disfiguration- விகாரப்படுத்துதல் . 
குற்றவர் . 

Disfigurement- உருக்குலைத்தல் . 
Disablement-ஊனமுடமை . 

Disgraceful- இழிவான . 
Disadvantage- பாதகம் . 

Disharmony- ஒற்றுமையின்மை . 
Disaffection - அதிருப்தி ; வெறுப்பு . 
Disagree- வேறுபடு . 

Dishonestly- நேர்மையற்ற முறையில் ; நேர் 

மையற்ற வகையில் ; நேர்மையற்ற 
Disallow- தள்ளுபடிசெய் . 

வழியில் . 
Disappearance- மறைதல் . 

Dishonesty- நேர்மையின்மை . 
Disapprobation- கண்டனம் . 

Dishonour- அவமானப்படுத்து . 
Tiemproval- நிராகரி . 

Disinterred body- தோண்டியெடுக்கப் பட்ட 
Disbursed , the amount- செலவழித்த 

சடலம் . 
தொகை . 

Dislocation- நிலைபெயரச் செய்தல் . 
Discharge- அடைத்தல் ; ஆற்றுதல் ; தீர்த்தல் | Disloyalty- துரோகம் . 
நீக்குதல், விட்டுவிடுதல் ; விடுவித்தல் ; 

Dismiss- தள்ளுபடிசெய் ; விலக்கு . 
விடுவிப்பு 

Dismissal- தள்ளப்படுதல் ; தளளுபடி , 
Discharge after due admonition- உரிய 
கண்டிப்பு வழங்கிய பின்பு விட்டுவிடுதல் Dismissal summary- சுருக்குமுறைத் தள்ளு 

படி . ' 
Discharge of accused- குற்றஞ்சுமத்தப்பட்ட 

Disobedielice- கீழ்ப்படியாமை . 
வரை விடுவித்தல் . 
Discharge of bond- பத்திரத்தைத் தீர்த்தல் . 

Disorderly character- அமைதிகுலைக்கும் 
Discharge of duties- கடமைகளை ஆற்றுதல் . 

Dispensary- மருந்தகம் . 
Discharge of loan- கடனைத் தீர்த்தல் . 
Discharged insolvent- விடுவிப்பு அளிக்கப் 

Dispense with-தவிர் ; வேண்டாமென 

விட்டுவிடு . 
பட்ட நொடித்துப்போனவர் . 
Discharging from service- வழியத்திலிருந்து - Dispersal of unlawful assembiy- சட்டவிரோத 
நீக்குதல். 

மான கும்பலைக் கலைத்தல் . 
Biscipline கட்டுப்பாடு . 

Disperse- கலையச் செய் , 
Disclain- ஏற்க 

Displace- அகற்று ; அப்புறப்படுத்து . 
Disclosure- வெளியிடுதல் . 

Displaced persons-அகற்றப்பட்டோர் . 
Disclosure of facts- சங்கதிகளை வெளியிடுதல் Display- காட்சிக்குப்படும்படியாகச்செய் 
Discontinue- தொடர்வதை நிறுத்து . 

யும் ஏற்பாடு ; பார்வைக்கு வை . 
128A/ 1- 8a 


ஆசாமி . 


மறு . 


36 


Disposal- அப்புறப்படுத்துதல் ; அறுதி செய் Disruption-குலைத்தல் . 
தல் ; ஏவலில் இருத்தல் ; தீர்த்தல் ; 

Dissemination- பரப்புதல் . 
தீர்த்துவைத்தல் ;தீர்மானித்தல் ; தீர்வு 

Dissenting judgement- மாறுபட்ட தீர்ப்பு 
செய்தல் ; பராதீனம் செய்தல் ; புறப்படுத் 
துதல் ; முடிவு செய்தல் ; வகை செய்தல் ; | Disservice- அபகாரம் . 
வழி செய்தல் , 

Dissolution- கரைத்தல் ; கலைத்தல் ; 
Disposal of articles confiscated- பறிமுதல் கலைப்பு : தீர்த்தல் . 

செய்யப்பட்ட பொருள்களுக்கு வகை Dissolution of Legislative Assembly- சட்ட 
செய்தல் . 

மன்றப் பேரவையின் கலைப்பு . 
Disposal of cases , expeditious and proper- Dissolution of marriage- மண உறவு 
விரைவாகவும் உரிய முறையிலும் 

தீர்த்தல் . 
வழக்குகளைத் தீர்த்தல் . 

Distance- தூரம் ; தொலைவ . 
Disposal of inmates- உள்ளுறைவோருக்கு Distillation.- காய்ச்சி வடித்தல் . 

வகை செய்தல் . 
Disposal of stolen property , assisting in- Distillery- காய்ச்சிவடிக்கும் சாலை . 

Distinct- தனிப்பட்ட . 
திருட்டுப் பொருளை அப்புறப்படுத்து 
வதற்கு உதவி செய்தல் . 

Distinct headings- தனித்த தலைப்புகள் . 
Disposal of the appeal, pending- மேல்முறை Distinct language or culture- தனிப்பட்ட 
யீடு முடிவு செய்யப்படும் வரை . 

மொழி அல்லது பண்பாடு . 
Disposal of the dead body , secret- செத்த Distinct offence- தனிப்பட்ட குற்றம் . 

உடலை ரகசியமாக அப்புறப்படுத்துதல் . | Distinction தனிச்சிறப்பு . 
Disposal of the Government , be at the- அர | Distinction , academic- கல்விச் சிறப்பு . 
சாங்கத்தின் ஏவலில் இரு . 

Distinguish- வேறுபடுத்திக் காட்டு . 
Disposal of the proceeds, manner of- விற்று Distinguished-சிறப்புவாய்ந்த . 
முதல் பயன்படுத்தும் முறை . 

Distress- கடும் துன்பம் ; வறுமை ; ஜப்தி . 
Disposal register- தீர்வுப்பதிவேடு . 
Dispose of any instrument for the purpose of Distressed circumstances- வறுமைச் சூழ்நிலை 
being used for the purpose of counterfeiting. Distribution- பகிர்ந்துகொள்ளுதல் ; பங்கீடு ; 
கள்ளத்தனமாகத் தயாரிக்கும் நோக்கத் 
திற்குப் பயன் படுத்தப்படும் பொருட்டுக் 

விநியோகம் . 
கருவி எதனையும் பராதீனம் செய் . Distribution of business- அலுவலை பகிர்ந் 
Disposition- இயல்பான போக்கு ; இயல்பு . 

தளித்தல் . 
Disposition of property- சொத்துச் சம்பந்த 

District- மாவட்டம் . 
மான ஏற்பாடு ; சொத்துப் பராதீனம் . District council- மாவட்ட மன்றம் . 
Disproportionate to the sources of income- District judge- மாவட்ட நீதிபதி . 

வருமான வழிவகைகளுக்குப் பொருந் District Magistrate- மாவட்ட நடுவர் . 
தாத விகிதத்தில் . 

Disturbailce , internal-உள்நாட்டுக் குழப்பம் . 
Disproving- பொய்ப்பித்தல் . 

Disturbance of the peace- அமைதிக்குலைவு . 
Dispute- ஆட்சேபணைசெய் ; தகராறு ; 

Disturbing the public tranquillity- பொது 
தாவா . 
Dispute, industrial- தொழில்துறை வழக்கு . | Diversities- வேற்றுமைகள் . 

அமைதிக்குப் பங்கம் விளைவித்தல் . 
Disqualification- தகுதிக்கேடு . 

Divident- ஆதாய ஈவு . 
Disqualified , he is- அவர் தகுதிக்கேடுற்றவர் . | Division bench- நீதியர் ஆயம் . 
Disqualified , when- தகு திகேடுற்றிருக்கும் Division court- நீதியர் ஆயம் . 
போது . 

Divorce- மணமுறிவு ; விவாகரத்து . 
Disregard , wilful- வேண்டுமென்றே அலட் Document- பத்திரம் . 

சியப்படுத்துதல் ; வேண்டுமென்றே புறக் Document under one's control- ஒருவரது 
கணித்தல் . 

ஆளுகை பில் உள்ள பத்திரம் . 


37 


Domicile- நிலையிருப்பு ; நிலையிருப்புக் Drugs and Cosmetics Act, 1940-1940 ஆம் 
கொண்டவர் . 

ஆண்டு மருந்துச் சரக்குகள் மற்றும் அழகு 
Dominion of India- இந்திய டொமினியன் . சாதனப் பொருள்கள் சட்டம் . 

Drunk- குடிபோதையில் . 
Donation- நன்கொடை . 
Doubt , for the avoidance of- சந்தேகம் / ஐயம் | Due- உரிய ; கொடுபடவேண்டிய . 
தவிர்த்தற் பொருட்டு . 

Due care- உரிய கவனம் . 
Dormitory- துயிற் கூடம். 

Due diligence- உரிய சிரத்தை . 
Drain- வடிகால் . 

Due for discharge, he is- அவர் விடுவிக்கப் 
Drainage- வடிகால் திட்டம் / அமைப்பு . 

படவேண்டிய தருணத்திலிருக்கிறார் . 
Drainage works- வடிகால் அமைப்பு . 

Due supervision- முறையான கண்காணிப்பு . 
Drained- வடித்தெடுக்கப்பட்ட , 

Dues- கொடுபடவேண்டிய தொகை . 
Draught of all, a- காற்றின் ஒரு வீச்சு . 

Duly-- உரியவாறு ; முறையாக . 
Drawer of bill of exchange- மாற்றுச் சீட்டை | Duly and faithfully- உரியவாறும் உண்மை 
எழுதிக் கொடுத்தவர் . 

யோடும் . 
Drawing- ஈர்த்துக்கொள்ளுதல் . 

Daly qualified- உரிய தகுதியுடைய , 
Drawing toddy- கள் இறக்குதல் . 

Dumb witness- ஊமைச் 

சாட்சி . 
Drawing up of agreement- உடன்படிக்கை | Duplicate copy- இரட்டைப் படி . 
வரை தல் . 

Duration- கால நீட்சி ; காலம் . 
Drawing up of a scheme- ஒரு திட்டம் வகுத் | During emergency- அவசரநிலையின்போது 

During the pleasure of the President of India 
Drawn , bills- எழுதிக் கொடுக்கப்பட்ட 

இந்தியக் குடியரசுத் தலைவரின் விருப்பம் 
மாற்றுச் சீட்டுகள் , 

உள்ளவரை . 
Dressings- காரச்சீலைகள் , 

Duties of his office- அவருடைய பதவிக் 
Dried or dehydrated vegetables- உலர்த்தப் 

கடமைகள் . 
பட்ட அல்லது நீரகற்றப்பட்ட காய்கறி 
கள் ; காய்கறி வற்றல் . 

Duty- கடமை ; தீர்வை ; வரி . 
Drift - timber- மிதந்து வரும் வெட்டுமரம் . 

Duty , estate- ஆஸ்தி வரி . 
Drill- உடற்பயிற்சி . 

Duty , excise- ஆயத்தீர்வை . 
Drink- பானம் . 

Duty , leviable- விதித்தற்குரிய தீர்வை . 
Drinking shop- மதுபானக் கடை . 

Dwelling house- குடியிருக்கும் வீடு 
Drugs- மருந்துச் சரக்குகள் . 

Dye - stuff- சாயப்பொருள்கள் . 


தல் . 


E 


Educational grant - கல்வி மானியம் . 
Educational institute- கல்வி நிறுவனம் . 
Educational interest - கல்வி நலம் . 
Efface- அழித்துவிடு . 
Effect- பலாபலன் ; விளைவு . 
Effect , force and- ஆற்றலும் விளைவும் . 
Effect from the date with- ஆம் தேதிய 

லிருந்து அமலுக்கு வருமாறு . 
Efect of withdrawal- மீளப்பெறுதலின் 


விளைவு . 


Each- ஒவ்வொரு . 
Each occasion- ஒவ்வொரு முறையும் . 
Earlier whichever is- எது முந்தியதோ அது . 
Earlier law- முன்னரே இயற்றப்பட்ட 

சட்டம் . 
Earned leave- ஈட்டிய விடுப்பு . 
Earning- சம்பாத்தியம் . 
Easement- புழக்க உரிமை ; வசதியுரிமை . 
Ebony- கருங்காலி . 
Economic- பொருளாதார . 
Economic boycott- பொருளாதார விலக்கி 

வைப்பு . 
Economic capacity- பொருளாதாரத் திறன் . 
Economic interest- பொருளாதார நலன் . 
Economic justice- பொருளாதார நீதி . 
Economic necessity- பொருளாதாரத்தேவை . 
Economic organisation -Gurr OTTITIT 

அமைப்பு . 
Economic System- பொருளாதார முறை . 
Edible facts-உண்ணத்தக்க கொழுப்புப் 

பொருள்கள் . 
Edible flour- உண்ணத்தக்க மாவு . 
Edible gelatine - உண்ணத்தக்க ஊண்பசை 
Edible oils- உண்ணத்தக்க எண்ணெய்கள் . 
Edible oil seeds - உண்ணத்தக்க எண்ணெய் 

வித்துகள் . 
Edit- பதிப்பி . 
Editor- பதிப்பாசிரியர் ; பத்திரிகை ஆசிரியர் . 


Effect or cause- விளைவு அல்லது காரணம் . 
Effect , shall have- அமலிலிருத்தலாகும் ; 

அமலிலிருத்தல் வேண்டும் ; செயற்படுதல் 

வேண்டும் ; செயற்படுதலாகும் . 
Effect , shall lhave no- செயற்படுதலாகாது . 
Effect, shall have the -- 01 ) 60 0 : 0 SITGOOT L 


தாகும் . 


Effect , to that- அந்தப்படிக்கு . 
Effected , when an an assurance his life was 
தம் உயிரின் பேரில் காப்பீடு ஒப்பந்தம் 

செய்து கொண்டபோது . 
Effective , shall become- செயற்படுத்தத்தக்க 


தாகும் . 


Effective demobilisation- திறம்படபடைம் 

கலைப்புச் செய்தல் . 
Effective provision- பயனளிக்கும் படியான 

வகைமுறை . 
Effectively as , as- எவ்வளவு திறம்பட 
ஆகுமோ அவ்வளவு . 


39 


al 


வகை 


Effectively , inore- இன்னும் திறம்பட Eligible- அருகதையுடைய ; உரிமையுடைய ; 
Effects- அசையும் பொருள்கள் ; ஜங்கமச் தகுதியான . 
சொத்துகள் . 

Emanations- வெளிவரத்துகள் . 
Effects , personal- ஒருவருக்குச் சொந்த Einasculating- ஆண்மையற்றவராக்குதல் . 

மாயுள்ள அசையும் பொருள்கள் ( ஜங் Embankments- கரைகள் திட்டைகள் . 
கமச் சொத்துகள் ) . 

Embezzlement- கையாடல் . 
Efficacy- குணப்படுத்தும் சக்தி . 

Embodied in it- அதில் அமைந்துள்ள/ அடங் 
Efficiency- திறமை . 

கியுள்ள . 
Efficient- திறமை மிக்க .. 

Embossed- புடைப்பு அச்சிட்ட . 
Efluvium- வெளிக்கழிவுகள் . 

Emergency- அவசர நிலை ; நெருக்கடி நிலை . 
Efflux of time-- காலங்கழிவு . 

Emergency , proclamation of- அவசரநிலைப் 
Either at all or in particular areas, though பிரகடனம் . 
such law may not be in operation- அத் Emergency exists, grave- கடுமையான 
தகைச் சட்டம் அறவேயோ குறிப்பிட்ட 

அவசர நிலை ஏற்பட்டுள்ளது . 
பிரதேசங்களிலோ செயற்படாதிருக்க 

Emergency provisions- அவசரநிலை 
லாமாயினும் . 

முறைகள் . 
Either case , in- இரண்டில் ஏதாவது ஒரு Energent case -உடனடிக் கவனத்திற்குரிய 
சந்தர்ப்பத்தில் ; இரண்டு சத்தர்ப்பங்கள் 

வழக்கு . 
ஏதொன் றிலும் . 

Emigration , immigration , migration- வலசை 
Either House of Parliament , ill- நாடாளு 

போதல் , வலசை வருதல் , வலசை 
மன்ற ஈரவைகளில் ஏதொன் றிலும் , 

பெயர்தல் . 
Either of its own motion or on an applica- Emolument- ஊதியம் . 
* tion made- தானே முற்பட்டோ அல்லது 
அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் 

Empanel- பெயர்ப்பட்டியலில் சேர் . 
பேரிலோ . 

Employ- அமர்த்து ; நியமி ; பயன்படுத்து : 

வேலைக்கு வைத்துக்கொள் . 
Fiecting-வெளியேற்றுதல் . 

Employee- பணிசெய்வோர் ; 

வேலைக்கு 
Elapsed , one year has- ஓராண்டுக் காலம் 

அமர்ந்தவர் ; வேலை பெறுநர் ; வேலை 
கடந்து விட்டது . 

பெறுவோர் ; வேலையாள் . 
Elapsed period-கடந்துவிட்ட காலம் ; கழிந்து Employee's contribution- வேலை பெறுநரின் 
விட்ட தரலும் ; முடிவடைந்த கால அளவு . 

பங்களிப்பு . 
Elect- தேர்வு செய் ; தேர்ந்தெடு . 

Employee's Provident Funds Act - Gmw 
Election- தேர்தல் ; தேர்வு செய்தல் ; 

பெறுநரின் எதிர்காலக் காப்பு நிதிச் 
தேர்ந்தெடுத்தல் . 

சட்டம் . 
Election and selection- தேர்வு செய்தலும் Employee's State Insurance Act - u goof?050 
தெரிவு செய்தலும் . 

வோரின் அரசு காப்பீடு சட்டம் . 
Election Commission- தேர்தல் ஆணையம் . Employee's State Insurance Corporation 

பணிசெய்வோரின் 

அரசு 

காப்பீடு 
Electoral college- வாக்காளர் குழாம் . 

நிறுவனம் . 
Electoral right- தேர்தல் உரிமை ; தேர்தல் 

Employee's State Insurance Fund - Liq0011 
சம்பந்தமான உரிமை . 

செய்வோரின் அரசு காப்பீடு நிதியம் . 
Electoral roll- வாக்காளர் பட்டியல் . 

Employer- பணிகொள்வோர் ; 

வேலைக்கு 
Electorate- வாக்காளர் தொகுதி . 

அமர்த்தியவர் ; வேலை தருவோர் ; வேலை 
Elements- கூறுகள் . 

முதல்வர் . 
Eicphant Preservation Act , 1879-1879 Employment- உத்தியோகம் ; வேலை . 
ஆண்டு 

யானைகள் பராமரிப்புச் Employment , paid-சம்பளமுள்ள வேலை . 
சட்டம் . 

Employment , Professional- தொழில் முறை 
Eligibility- அருகதை ; அருகதையுடைமை . யில் அமர்த்தப்பட்டிருத்தல் . 


ஆம் 


40 


Employment, public- பொது வேலையில் | Enforcement of the provisions of the Act 
அமர்த்தல் , 

சட்டத்தின் வகைமுறைகளை அமல் 
Empower- அதிகாரமளி ; அதிகாரம் வழங்கு . படுத்துதல் . 

Enforcing religious disabilities- சமய சம்பந்த 
Empowered- அதிகாரமளிக்கப்பட்டுள்ள. மான முட்டுப்பாடுகளை வற்புறுத்தல் . 

Enfranchisement-விடுவிப்பு . 
Emulsifying பால்மம் ஆக்கும் . 
Enable-இயல்வி ; ஏல்வி . 

Engage- ஈடுபடு ; உறுதி கூறு ; ஏற்பாடு 

செய் ; ஒப்புக்கொள் . 
Enalole court to determine amount , facts 
tending to- தொகையை நிர்ணயிப்பதற்கு | Engagement- வாக்குறுதி . 
நீதிமன்றத்தை இயல்விக்க முனையும் | Engaging with other person in conspiracy 
சங்கதிகள் . 

சதியில் வேறு ஆட்களுடன் ஈடுபடுதல் ; 
Enabling- இயல்விக்கும் ; இயல்வித்தல் ; ஏல் சதியில் வேறு ஆட்களுடன் உடன்பாடு : 
விக்கும் ; ஏல்வித்தல் . 

செய்தல் . 
Enact- இயற்று ; சட்டமியற்று . 

Engrave- செதுக்கு . 
Enacted- ( சட்டம் ) இயற்றப்பட்ட . 

Enhanced jurisdiction- கூடுதலாக்கப்பட்ட 
Enactment- சட்டம் ; செய்சட்டம் . 

அதிகாரம் . 
Enactment passed- இயற்றப்பட்ட சட்டம் . 

Enhanced penalties- அதிகரிக்கப்பட்ட தண் 

டனைகள் . 
Enclosure- அடைப்பு . 

Enhancement- அதிகரிப்பு . 
Encourage-ஊக்கமளி; ஊக்குவி ; முடுக்கு . 

Enjoin- கட்டளையிடு ; வற்புறுத்து ; விதி . 
Encumbered property- வில்லங்கத்துக்கு 
உட்படுத்தப்பட்ட சொத்து . 

Enjoy-அனுபோகம் செய் . 
Ericumbrances- வில்லங்கங்கள் . 

Enjoyment of right- உரிமைப் புழக்கம் . 

Enlargement of 
Endangering- அபாயம் விளைவித்தல் ; ஆபத்து 

jurisdiction - அதிகார 

வரம்பை விரிவு படுத்துதல் . 
ஏற்படுத்துதல் . 

Enmity- பகை ; பகைமை . 
Endeavour- முயற்சி . 
Endorse- மேற்குறிப்பெழுது . 

Enquiry- பரிசீலனை ; விசாரணை . 
Endorsement- மேற்குறிப்பு ; மேற்குறிப்பு 

Enrol-பட்டியலில் சேர்த்துக்கொள் . 
எழுதுதல் . 

Enrolment-பட்டியலில் பதிவு செய்தல் . 
Endow with power- அதிகாரமளி. 

Ensuing- அடுத்து நிகழ்கிற . 
Endowment- நிலைக்கொடை . 

Ensuring-உறுதிசெய்தல் ; பாதுகாப்பாகச் 

செய் . 
Endowment , charitable- அறநிலைக்கொடை . 
Endowment , general- பொது நிலைக்கொடை . 

Enter- நுழை ; மேற்கொள் . 
Endowment , religious- சமயநிலைக்கொடை . 

Enter into a bond , why you should not be 

Tequired to- ஜாமீன் பத்திரம் எழுதிக் 
Endowment , specific-தனிநிலைக்கொடை . 

கொடுக்குமாறு நீங்கள் 

கோரப் 
Ends of justice- நீதியின் குறிக்கோள் ; நீதியின் படக்கூடாது ? 
பே 

Enter upon any land- நிலம் எதிலும் இறங்கு . 
Enforce- அமல்படுத்து ; கட்டாயப்படுத்து . 

Entering into a bond , he be released on 
Enforceable throughout India- இந்தியா முழு பத்திரம் ஒன்றை எழுதிக் கொடுப்பதன் 
வதும் அமல்படுத்தப்படத்தக்கது . 

பேரில் அவர் விடுவிக்கப்பட வேண்டும் . 
Enforcement- அமல்படுத்துதல் ; கட்டாயப் | Entering office- பதவி 

மேற்கொள்ளுதல் ; 
படுத்துதல் ; செயல்படுத்துதல் ; நிலைநாட் பதவியேற்றல் . 
டுதல் ; நிறைவேற்றுதல் . 

Entering on 

an investigatipp-அனாய்வு 
Enforcement of the conditions thereof 

செய்யத் தலைப்படுதல் . 
அதற்கான நிபந்தனைகளை அமலாக்கு Entering the shop openly- கடையில் பகிரங் 

கமாக நுழைதல் . 


ஏன் 


. 


நோக்கம் . 


தல் . 


41 


ஆண்டு 


Entering upon defence- எதிர்வாதம் செய்யத் Equivalent- சம அர்த்தமுள்ள ; 
தலைப்படுதல் . 

சமசக்தி 

யுள்ள ; சமமதிப்புள்ள . 
Entertain- ஏற்றுக்கொள் ; மனதிற்கொள் . Equivalent qualifications- சமமதிப்புள்ளதகுதி 
Entertain and hear appeals , to- மேல்முறை 

கள் . 
யீடுகளை ஏற்கவும் கேட்கவும் . 

Erasure of mark- குறியை அழித்தல் . 
Entertaining an erroneous opinion- தவறான | Erroneous belief- தவறான நம்பிக்கை . 
அபிப்பிராயம் கொள்ளுதல் . 

Error arithmetical- கணக்குப் பிழை . 
Entertainment-கேளிக்கை ; ஏற்றுக்கொள் ! Error clerical- எழுத்தர் பிழை . 
ளுதல் . 

Escape- தப்பிச்செல் ; தப்பித்துக்கொள் ; 
Entertainment of appeals- மேல்முறையீடு தப்பியோடு ; தப்பியோடுகை . 
களை ஏற்றுக்கொள்ளுதல் . 

Escaped convict- தப்பியோடிய தண்டிக்கப் 
Enticing away சப்பிக் கடத்தல் . 

பட்ட கைதி ; தப்பியோடிய தீர்ப்புக் 
Entitle-உரிமை கொள் ; பாத்தியதைகொள் . குற்றவாளி. 
Eftitled , he shall be- அவர் உரிமையுடைய Escapee- தப்பியோடியவர் . 
வராவார் . 

Escheat- வாரிசின்மையால் அரசுடைமை 
Entrance- நுழைதல் ; நுழைவாயில் . 

யாகும் சொத்து . 
Entrance of moisture- ஈரம் உட்புகுதல் . Escort- பாதுகாப்பாளர் . 
Entrust- ஒப்படை . 

Essential- அத்தியாவசியமான ; இன்றியமை 
Entry- பதிவு ; குறிப்பு . 

யாத . 
Entry of goods into market , tax on- சந்தைக் 

Essential Commodities Act , 1955-1955 ஆம் 
குள் வரும் சரக்குகளின் மீது வரி . 

இன்றியமையாப் பண்டங்கள் 

சட்டம் . 
Liramerated- குறிக்கப்பட்ட ; குறிப்பிடப் 
பட்ட ; விவரிக்கப்பட்ட . 

Establish- நிலை நாட்டு ; நிறுவு . 
Enumerating- குறிப்பிடுதல் ; விவரித்தல் . 

Established , right may be-உரிமை நிலை 
Epidemic-கொள்ளைநோய், 

நாட்டப்படலாம் . 

Establishment- அமைப்பு ; அலுவலகம் ; 
Equal justice-சமநீதி . 

குடியேற்றம் ; நிறுவனம் ; 

பணியாளர் 
Equal pay for equal work- ஒத்த வேலைக்கு தொகுதி . 
ஒத்த ஊதியம் . ) 

Establishment and control- நிர்வாக 
Equal protection of law-சட்டப்பாதுகாப் 

பும் கட்டுப்பாடும் . 
பில் சமத்துவம் . 

Estate- ஆஸ்தி ; எஸ்டேட்டு ; தோட்டம் ; 
Equality- சமத்துவம் . 

பண்ணைச்சொத்து . 
Equality before law- சட்டத்தின் முன்பு | Estate duty- ஆஸ்தி வரி . 
சமத்துவம் . 

Estimated receipts-உத்தேச வரவுகள் . 
Equality of opportunity- வாய்ப்பு அளிப்ப | Estimates- மதிப்பீடுகள் . 
தில் சமத்துவம் . 

Estimation- மதிப்பீடு செய்தல் ; மதிப்பு . 
Equality of status- அந்தஸ்தில் சமத்துவம் . 

Estoppel- மறுப்புத்தடை . 
Equality of votes , in the case of- வாக்குகள் 

Etcetera- முதலியன . 
சமமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் . 

Evacuee-வெளியேறி . 
Equally- ஒருபடித்தாய் ; சரிசமமாக . 

Evacuee property-வெளியேறிச் சொத்து . 
Equipment- சாதனங்கள் . 

Evading- தந்திரமாய்த் தவிர்த்தல் ; தப்பித் 
Equitable allocation- நியாயமான குறித் தல் , 
தளித்தல் - 

Evaporated milk- ஆவியாக்கப்பட்ட பால் , 
Equitable arrangement- நியாயமான ஏற்பாடு . ! Evaporation- ஆவியாதல் . 
Equitable distribution - ? WIT W LOIT GOT 

Event of the death of the claimant , in the 
விநியோகம் . 

உரிமை கோருபவர் மரணமடைந்தால் . 
128 - A / 1-9 


அமைப் 


242 


Every process- செய்முறை ஒவ்வொன்றும் . Except in the cases herein after excepted 
Evict-வெளியேற்று . 

இதற்குப்பின் இதில் விலக்கப்பட்டுள்ள 

சந்தர்ப்பங்களில் தவிர . 
Eviction-வெளியேற்றுதல் . 

Except respects things done or omitted to 
Evidence- சாட்சியம் ; சான்று . 

be done- செய்தவையை அல்லது செய் 
Evidence produced- நல்கிய சாட்சியம் . 

யாது விடப்பட்டவையைப் 

பொறுத்த 
Evidence taken on oath- பிரமாணத்தின் மட்டிலன்றி . 
பேரில் எடுக்கப்பட்ட சாட்சியம் , 

Except when otherwise provided- வேறு 
Evil-பொல்லாங்கு . 

வகையாக வகை செய்யப்பட்டிருந்தா 
Evolved , as may be-2007LITÁSÚULTS 

லன்றி. 
மாறு . 

Except where and sq far as they are 
Ewes- செம்மறிக்கடாரிகள் ; பெண் செம்மறி inconsistent with or repugnant to them 
யாடுகள் . 

provisions of this Act- இந்தச் சட்டத்தின் 
Exact- சரியான ; துல்லியமான . 

வகைமுறைகளுக்கு ஒவ்வாதன காகவோ 

முரண்பட்டனவாகவோ இருக்குமிடத் 
Examination- ஆய்வு ; தேர்வு ; பரிசீலனை ; 

தும் , இருக்குமளவிற்கும் அன்றி . 
விசாரிப்பு . 

Exception- விதிவிலக்கு . 
Examination - in - chief- முதல் விசாரணை . 

Exceptional case- அசாதாரணமான சந்தர்ப் 
Examination , medical- மருத்துவப் பரி 

பம் . 
சோதனை . 

Exceptional circumstance- அசாதாரணமான 
Examination or analysis.- ஆய்வு அல்லது 

சூழ்நிலை . 
பகுப்பாய்வு . 

Exceptional grant- அசாதாரண மானியம் . 
Examination , post mortem- பிரேதப் 
mortem- பிரேதப் பரி | Exceptional measure , as an-விதிவிலக் 

விலக்கான 
சோதனை . 

ஒரு நடவடிக்கையாக . 
Examine and report- பரிசீலித்து அறிக்கை | Excess- அதிகப்படியாக ; எஞ்சியது ; 

மிகை . 
செய் , 

Excess grant- மிகை மானியம் . 
Excavation- வெட்டுப்பள்ளம் . 

Excess profit tax- மிகை ஆதாய வரி . 
Exceed lawful powers- சட்டபூர்வமான Exchange of property- சொத்துப் பரிமாற் 
அதிகாரங்களின் வரம்பை மீறு . 

றம் . 
Exceeding-மிஞ்சுதல் ; மேற்படுதல் . 

Excise duty- ஆயத் தீர்வை . 
Excellence- பேருயர் திறம் . 

Excite-கிளறு . 
Except- அன்றி ; தவிர ; நீங்கலாக ; விலக்களி . | Exclude- நீக்கு . 
Except as otherwise expressly provided by this Excluding- தவிர்த்துவிட்டு;; 

நீக்கிவிட்டு ; 
code- இந்தச் சட்டத்தால் வேறுவிதமாக 

நீங்கலாக. 
வெளிப்படையாக வகைசெய்யப்பட்ட Exclusion- ஒதுக்கப்படுதல் ; கழிவு ; தவிர்க்கப் 
வாறல்லாது . 

படுதல், 
Except as provided for- வகை 

செய்யப் | Exclution of date- தேதியைக் கழிவுசெய்தல் . 
பட்டாலன்றி . 

Exclusion of him , in- அவரைத் தவிர்த்து . 
Except in accordance with the provisions- | Exclusion of , to the- தவிர்த்துவிட்டு ; நீக்கி 
வகைமுறைகளின் படியன்றி . 

விட்டு ; நீங்கலாக . 
Except in so far as may be specifically provided | Exclusive- தவிர்த்ததாக ; தனிப்பட்ட ; 
by the order- அக்கட்டளையில் 

நீங்கலாக ; மட்டுமே . 
அளவுக்குக் குறிப்பாக வகை செய்யப்பட | Exclusive circulation to members of medical 
லாகுமோ அந்த அளவுக்குத் தவிர . 

profession- மருத்துவத் தொழில் உறுப் 
Except in the case provided 

பினர்களுக்கு மட்டுமே விநியோகிக்கப் 
செய்யப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் தவிர படுதல் . 


எந்த 


for- வகை 


43 


நிறை 


Exclusive economic zone-தனித்த பொருளா | Exercising right- உரிமையைப் பயன்படுத் 
தார மண்டலம் . 

துதல் / செலுத்துதல் 
Exclusive jurisdiction-தனிப்பட்ட அதிகார Exhalation- வெளிப்போகும் வாயுக்கள் . 
வரம்பு . 

Exhibit- காட்சிக்கு வை . 
Exclusive power-தனி அதிகாரம் . 

Exhibited article- காட்சிக்கு வைக்கப்பட்ட 
Exclusively triable by the court of sessions- பொருள் . 

செஷன்ஸ் நீதி மன்றத்தால் மட்டுமே | Exhibition- காட்சி ; பார்வையில் படும்படி 
விசாரனை செய்யத்தக்க . 

வைத்தல் , 
Ex - Communication -சாதியிலிருந்து விலக்கி Exhibit , defendant's-- பிரதிவாதி தரப்புச் 
வைத்தல் . 

சான்றுப்பத்திரம் ( பி . சா . ) 
Excuse- காரணம் ; சமாதானம் ; முகாந்தரம் ; | Exhibit , plaintiff's- வாதிதரப்புச் சான்றுப் 
மன்னிப்பளி . 

பத்திரம் ( வா.சா. ) 
Expectaft- எழுதிக் கொடுப்பவர் . 

Exhibit Prosecution- அரசுத் தரப்புச் 
Execute-- எழுதிக் கொடு ; நிர்வகி ; நிறை 

சான்றுப்பத்திரம் ; வழக்குத் தொடர் 
வேற்று . 

பவர் தரப்புச் சான்றுப்பத்திரம் 

( வா.சா. ) 
Execute an agreement- ஓர் உடன்படிக்கையை 
எழுதிக்கொடு . 

Exhibits- காட்சிப் பொருள்கள் ; சான்றுப் 

பத்திரங்கள் . 
Execute faithfully- உண்மையோடு நிர்வகி . 

Existence- உண்மை ; உளமை . 
Executing bond- பத்திரம் எழுதிக் கொடுத் Existence of anypublic right- பொது உரிமை 
தல் . 

எதுவும் உளதாயிருத்தல் . 
--Execution- எழுதிக்கொடுத்தல் ; 
வேற்றுதல் . 

Existence , it is still in - 915 968 OT LOLD 

இருந்து வருகிறது . 
Execution of a warrant- கட்டளையை 
நிறைவேற்றுதல் . 

Existing facts- சூழ்ந்திருக்கும் சங்கதிகள் . 
Executive- நிர்வாகத்துறை ; நிர்வாகம் ; நிர் 

Existing law- தற்போதுள்ள சட்டம் . 
வாகி . 

Existing officer- இருந்து வரும் அலுவலர் ; 
Executive action நிர்வாக நடவடிக்கை . 

தற்போதுள்ள அலுவலர் . 
Executive function நிர்வாகத்துறை அலுவல் : Ex - oflicio chairman- பதவி முறைத் தலைவர் 

பதவி வழித் தலைவர் . 
Executive in nature- நிர்வாகத் 

துறைத் 
தன்மையதான . 

Exparte- எதிர்த்தரப்பு இல்லாமலேயே ; 

தரப்பினர் இல்லாமலேயே . 
Executive Magistrate- நிர்வாகத் துறை 

Expedient- உகந்தது . 
நடுவர் . 
Executive power- நிர்வாக அதிகாரம் . 

Expeditiously- விரைவாக . 
Executor- நிறைவேற்றுநர் . 

Expenditure- செலவு . 
Exemption- விலக்கு . 

Expenditure and receipts- வரவு செலவு . 
Exercisable- ஆற்றிவரத்தக்க ; கொண்டாடி | Expenditure, defrayable- செலவழிக்கத்தக்க 
வரத்தக்க; செலுத்தத்தக்க . 

செலவு - 
Exercise- செயற்படுத்து ; செலுத்து ; நிறை Expense- செலவு . 

வேற்று ; பயன் படுத்து ; பயிற்சி ; பயிலுதல் ; | Experience- அனுபவம் . 
புழங்கு . 

Experts- வல்லுநர்கள் . 
Exercise due diligence- ரிய சிரத்தை 
மேற்கொள்ளுதல், 

Expiration- கழிவுறுதல் ; முடிவடைதல் . 
Exercising bad influence.- தீய செல்வாக்கைச் Expires , until the period allowed- அனுமதிக் 
செலுத்துகிற . 

கப்பட்ட கெடு கழியும் வரையில் . 
Exercising powers- அதிகாரங்களைச் Expiry of period of limitation- காலாவதி 
செலுத்துதல் . 
128 - A / 1 -- sa 


ஆதல் . 


கால 


மேல் 


பாது 


யான . 


Expiry of the session- கூட்டத் தொடர் முடி Extend- அளாவி நில் ; நீட்டுவி ; நீடிக்கச் 
வடைதல் . 

செய் ; பரவச்செய் ; விரிவாக்கு ; விரிவு 

படுத்து . 
Explained , the delay has been properly 
தாமதத்திற்குத் தகுந்த முகாந்தரம் 

Extend the functions of the Commision , 
தரப்பட்டிருக்கிறது . 

power to- ஆணையத்தின் அலுவல்களை 

விரிவுபடுத்துவதற்குள்ள அதிகாரம் . 
Explanation- முகாந்தரம் ; விளக்கம் . 

Extended , legal right is - FL.LUUL. Wir gor 
Explanatory memorandum-விளக்கக்குறிப்பு . Extended , 

உரிமை விரிவாக்கப்படுகிறது . 
Exploitation- சுரண்டுதல் . 

Extending in any case beyond a period of 
Explosion- வெடித்தல் . 

six months , not- எந்தச் சந்தர்ப்பத்திலும் 
Explosive substance- வெடிபொருள் . 

ஆறு மாத 

அளவுக்கு 
Export- ஏற்றுமதி . 

நீட்டிப்பு ஆகாமல் . 
Expose to danger- அபாயத்திற்குள்ளாகும் Extending or diminishing the duration- கால 
நிலையில் வை . 

அளவைக் கூட்டுவது அல்லது குறைப்பது . 
Exposed for sale- விற்பனைக்காகத் திறந்து | Extends to whole of India, this Act will 
வைக்கப்பட்ட ; விற்பனைக்காக 

வைக் சட்டம் இந்தியா 

முழுவதும் 
கப்பட்ட ; விற்பனைக்காகப் பலர் காண அளாவி நிற்கும் . 
வைக்கப்பட்ட . 

Extension of jurisdiction- அதிகாரவரம்பை 
Exposing- திறந்துவைத்தல் ; வெளிக்காட்டு . நீட்டித்தல் . 
Exposure- காட்டிக் கொடுத்தல் ; 

Extension of the Act to Kashmir- இந்தச் 
காப்பின்றி விடுதல் . 

சட்டத்தைக் காஷ்மீருக்கு நீட்டித்தல் . 
Express தெரியப்படுத்து ; வெளிப்படை Extension of infectious disease from one 

state to another , prevention of- ஒரு 
Express condition- வெளிப்படையான நிபந் 

மாநிலத்திலிருந்து மற்றொன்றுக்குத் 

தொற்றுநோய் பரவுவதைத் தடுத்தல் . 
தனை . 
Express permission- வெளிப்படையான அனு 

Extension of time- கால நீட்டிப்பு . 

Extent-அளவு ; அளாவுகை ; பரப்பு ; வீச்சு . 
Express provision- வெளிப்படையான 

Extent of executive power of the state 
முறை . 

* மாநில நிர்வாக அதிகாரத்தின் அளாவகை . 
Expressed to be taken in the name of the Extent of incompetency , to the- தகுதியின் 
President , shall be- இந்தியக் குடியரசுத் மையின் அளவுக்கு . 
தலைவரின் பெயரில் எடுக்கப்படுவதாக 

Extent of liability , pecuniary – 6 LULITL_44601 
இயம்பப்பெறுதல் . 

பண வரம்பு . 
Expressing opinion- கருத்துத் தெரிவித்தல் . Extent of operation of code- சட்டம் அளா 
Expression- வாசகம் ; வெளியீடு . 

வுகிற பரப்பு . 
Expression , freedom of-சிந்தனை வெளி Extent of provision- வகைமுறைகளின் 

யீட்டுச் சுதந்திரம் . 
Expressions and words- வாசகங்களும் சொற் | Extent of repugnancy ,to the- முரண்பாட்டின் 

அளவுக்கு . 
Expressly provided by this act , except as 

Extenuating circumstances , that offence was 
otherwise-இந்தச் சட்டத்தால் வேறு 

committed under- குற்றத்தின் கடுமை 
விதமாக வெளிப்படையாக வகைசெய் 

யைத் தணிக்கின்ற சூழ்நிலைகளில் அக் 
யப்பட்டிருந்தவாறல்லாது செய்யப்பட்டி 

குற்றம் செய்யப்பட்டது . 
ருந்தவாறன்றி . 

External aggression- அயல் நாட்டுத் தாக்குதல் . 
Expropriation- உடைமை நீக்கம் ; உடைமை Extinction- அழிதல் ; அறவு ; ஒழிகை; மாய்தல் . 
நீக்கம் செய்தல் . 

Extinguished- அணைக்கபட்ட ; ஒழிக்கப் 
Expulsion- வெளியேற்றுதல் . 

பட்ட ; மாய்ந்துபோன . 


வகை 


வீச்சு . 


களும் . 


45 


எண் 


Extinguished , forest fire is- காட்டுத்தீ Extracted oil- பிரித்தெடுக்கப்பட்ட 
அணைக்கப்படுகிறது . 

ணெய் , 
Extinguished , legal right has become 

Extraction- பிரித்தெடுத்தல் . 
சட்டப்படியான உரிமை மாய்ந்து 

Extradition- அயல் நாட்டிடம் ஒப்புவித்தல் . 
போயிற்று . 

Extraneous matter- புறம்பான பொருள் . 
Extinguished , legal right is சட்டப்படியான | Extraordinary original criminal jurisdiction 
உரிமை அழிக்கப் படுகிறது . 

அசாதாரண அசல் குற்றவழக்கு அதி 
Extortion- அச்சுறுத்திப்பறித்தல் ; மிரட்டிப் 

காரம் . 
பறித்தல் . 

Extra -territorial- ஆட்சி மண்டலத்திற்கப்பால் . 
Extra- அதிகப்படி ; உபரி ; மிகைப்படியான . 

Extra - territorial offences- ஆட்சி மண்டலத் 

திற்கு அப்பால் செய்யப்படும் 
Extra cost- உபரிச் செலவு - 

குற்றங்கள் . 
Extra guard- அதிகப்படியான காவல் . 

Extra - territorial operation- ஆட்சிமண்டலத் 
Extra wages- மிகை ஊதியங்கள் . 

திற்கு அப்பாலான செயற்பாடு . 
Extract- எடுகுறிப்பு . 

Extreme old age- முதுமூப்பு நிலை . 


F 


யான . 


. 


Fabrication- புனைதல் . 

Failure of justice- நீதி தவறுதல் தவறுகை . 
Face of it , on the- அதன் வெளித்தோற்றத்தி Fair-- காலாந்தரச் சந்தை ; சந்தை ; நேர்மை 
லிருந்தே ; அதைப்பார்த்த மாத்திரத்தி 
லேயே . 

Fair price - நியாய விலை . 
Facilitate- எளிதாக்கு ; வசதி செய் . 

Fair rent- நியாயக் குத்தகை . 
Facilitate the application of the law- சட்டத் Faith- சமயம் ; நம்பிக்கை . 
தின் பிரயோகத்தை எளிதாக்கு . 

Faith , belief and worship- சமயமும் கோட் 
Facilitate the design to wage war , intend to- பாடும் வழிபாடும் . 
போர் தொடுப்பதற்கான சதித் 

Faithfully- உண்மையோடு . 
டத்தை எளிதாக்கும் நோக்கத்துடன் . 

Falling short of a specified amount- குறித் 
Facility- வசதி . 

துரைக்கப்பட்ட ஒரு தொகைக்குக் குறை 
Facsimile- சரியான பிரதி ; நேரான பிரதி . 

தல் . 
Fact- சங்கதி . 

Falling under the section- பிரிவின் கீழ்வரு 
Fact , in-உள்ளபடியே . 

கின்ற . 
Factor- தரகுவணிகர் . 

Falling within general exception - UIT 5 
Factory-- தொழிற்சாலை . 

விதிவிலக்கிற்குள் வருகிற . 
Facts bearing on questions- பிரச்சினை 

Falling within the definition of murder , 
களுக்குத் தொடர்புடைய சங்கதிகள் . 

an act- கொலைக்குற்றத்திற்கான இலக் 

கணத்திற்குள் அடங்கும் ஒரு செயல் . 
Facts in issue-- பிரச்சினையிலுள்ள 

False- பொய்யான . 
சங்கதிகள் , 

False claims- பொய்யான கோரிக்கைகள் . 
Failing in a suit- உரிமை வழக்கில் தோற் 

False evidence-- பொய்ச் சாட்சியம் . 
றுப்போதல் 
Failing to observe conditions- நிபந்தனை 

False name- பொய்ப் பெயர் . 
களைக் கடைப்பிடிப்பதற்குத் தவறுதல் , False statements- பொய்யுரைகள் . 
Failing to observe conditions of bond - Falsely laying information- பொய்யாகத் 
பத்திரத்தின் நிபந்தனைகளுக்கு இணங்கி தகவல் கொடுத்தல் . 
நடக்கத் தவறுதல் . 

Falsification- பொய்யாக்கு தல், பொய்ப்பித் 
Fail not , here in - இதில் தவறுதல் ஆகாது . தல் . 
Failure of consideration - மறுபயன் 

Falsification of accounts- பொய்க் கணக்குத் 

| தயாரித்தல் . 
தவறுகை . 


47 ) 


Family affairs- குடும்பக் காரியங்கள் . 

Fetch a fair price , it is not likely to 
Family , joint- கூட்டுக் குடும்பம் . 

அதற்கு நியாய விலை அநேகமாகக் 

கிடைக்காது . 
Family Pension Fund- குடும்ப ஓய்வூதிய 

Fictitious- க 
நிதி 

-கற்பனை யான ; போலியான . 

Fictitious individual- கற்பனை ஆள் . 
Family planning- குடும்பத் திட்டம் . 

Fictitious stamp-போலி முத்திரை . 
Fancy names- கற்பனைப் பெயர்கள் . 

Figure- எண் ; தொகை விவரம் . 
Fare- கட்டணம் . 

File- கோப்பிலிடு ; கோப்பு ; தாக்கல் செய் . 
Fashioned wood-திருத்தப்பட்ட மரக் 

Filing with record- பதிவுக் கட்டோடு 
கட்டை . 

கோத்து வைத்தல் . 
Fast- நோன்பு . 

Fill a seat to- பதவியிடம் ஒன்றை வகிப்ப 
Fastening- பிணைத்தல் . 

தற்கு . 
Fast green- கெட்டிப் பச்சை . 

Fillies- பெண் குதிரைக் குட்டிகள் . 
Fatal Accidents Act- மரண விபத்துக்கள் | Filling a vacancy- காலியிடத்தை நிரப்புதல் . 
சட்டம் . 

Final- அறுதியானது ; இறுதியானது ; முடிவா 
Fatigue duty- களைப்பூட்டும் வேலை . 

னது . 
Favour- அபிமானம் ; அனுகூலம் ; சலுகை ; Final and conclusive- இறுதியானதும் அறுதி 
சாதகம் . 

யானதும் . 
Fear- அச்சம் . 

Final his decision shall be- அவரது முடிவே 
Fear or favour , without- அச்சமோ அபிமா அறுதியான தாக இருத்தல் வேண்டும் . 
னமோ இன்றி . 

Final order- முடிவான கட்டளை . 
Fetal ; hainan- மானுட அச்சம் . 

Finality of judgment-தீர்ப்பின் முடிவான 
Federal Court- கூட்டுப்பேராட்சி நீதி 

தன்மை . 
மன்றம் . 

Finance- நிதி . 
* Federation- கூட்டுப்பேராட்சி . 

Finance Commission-நிதி ஆணையம் . 
Fee- ஊதியம் ; கட்டணம் . 

Financed by government- அரசாங்கத்தால் 
Fee to be charged- விதிக்கப்பட வேண்டிய நிதியுதவப்படுகிற . 
கட்டணம் . 

Financial Bill- நிதி மசோதா . 
Feeding the cattle- கால் நடைக்குத் தீனி 

Financial business- நிதி அலுவல் . 
யிடுதல் , 

Financial capacity- நிதித்திறன் . 
Female- பெண் . 

Financial Code- நிதிமுறை விதித்தொகுப்பு . 
Female not appearing in public- வெளியில் 

Financial Corporation- நிதியியல் கூட்டு நிறு 
முகம் காட்டாத பெண் . 
- Fennel- சதகுப்பை ( மூலிகை ) . 

Financial emergency- நிதி சம்பந்தமான 
Fenugreek- வெந்தயம் . 

அவசரநிலை . 
Fermentation- நொதித்தல் ; புளித்துப் Financial interest- நிதிப் பாத்தியதை . 
பொங்குதல் . 

Financial matters- நிதி விஷயங்கள் . 
Fermented- நொதித்த. 

Financial obligation- நிதியியல் கடமைப் 
Fermented juice- நொதித்த சாறு . 

பொறுப்பு . 
Fermented taste- புளித்த சுவை . 

Financial propriety- நிதி முறைமை . 
Ferocious- உக்கிரமான . 

Financial resources- நிதி வசதிகள் . 
Ferries- தோணிகள் ; தோணித்துறைகள் ; Financial stability-நிதி சம்பந்தமான ஸ்திர 
தோணித்துறை மார்க்கங்கள் . 

நிலை . 
Festival- பண்டிகை. 

Financial statement- நிதி விவர அறிக்கை . 


வனம் . 


48 


Financial transactions- பண சம்பந்தமான 

Flavoured milk- நறுஞ்சுவையூட்டப்பட்ட 
நடவடிக்கைகள் . 

பால் . 
Financial year- நிதி ஆண்டு . 

Flavouring matter- நறுஞ்சுவையூட்டும் 

பொருள்கள் . 
Filding- முடிவு . 

Flesh- இறைச்சி . 

முடிவுக்கு 
Finding guilty- குற்றவாளி என 
வருதல் . 

Floating- மிதக்க விடுகிற ; மிதக்கிற . 
Fine- அபராதம் . 

Flour confectionery- மாவு மிட்டாய்கள் . 
Finery- ஆடை அலங்காரம் . 

Flowering tops- பூக்கொண்டைகள் . 
Finger impression- விரல் ரேகைப் பதிவு . Fluid milk- திரவப்பால் . 
Finger Print Bureau- விரல் பதிவு ஆய்வு Followed , to be-பின்பற்றப்பட வேண்டிய . 
நிலையம் . 

Following- பின் வரும் . 
Firearms- சுடுகருவிகள் ; துப்பாக்கிகள் . Following provisions- பின் வரும் வகை 
Fire buckets- ' ' தீ ' ' வாளிகள் .. 

கள் . 
Fire extinguisher - b அணைப்பான் . 

Food , article of-உணவுப் பொருள் : உண 
Firm- நிறுவகம் . 

வுப் பண்டம் . 

Food colours- உணவுக்குச் 
First conviction- முதல் முறைத் தண்டனை . 

சாயமூட்டும் 
First Information Report ( FIR ) - முதல் தக 

பொருள்கள் ; உணவுச் சாயப் பொருள் 

கள் . 
வல் அறிக்கை. 
First instance- முதல் சந்தர்ப்பம் . 

Food crops-உணவுப் பயிர்கள் . 

Food Health Authority- உணவு உடல்நல 
First instance , Court of- முதல் கேள்வி நீதி 

அதிகார ஆயம் . 
மன்றம் . 
First instance , voting at the- முதல் எடுப்பில் Food- Inspector- உணவு ஆய்வாளர் . 
வாக்களித்தல் . 

Food - stalls- உணவுக் கடைகள் . 
First mentioned- முதலில் சொல்லப்பட்ட Food -stuffs-உணவுப் பொருள்கள் . 
குறிப்பிடப்பட்ட . 

For all or any of the purpose- நோக்கங்கள் 

எல்லாவற்றையும் பொறுத்த மட்டில் 
First offence- முதல் குற்றம் . 

அல்லது அவற்றில் எதையும் பொறுத்த 
First schedule- முதலாவது இணைப்புப்பட்டி 

மட்டில் ; நோக்கங்கள் எல்லாவற்றையும் 
யல் . 

அல்லது அவற்றில் எதையும் பொறுத்த 
First sitting of Parliament-நாடாளுமன்றத் மட்டில் . 
தின் முதல் அமர்வு . 

For any adequate and special reasons to be 
Fishery- மீன்பண்ணை ; மீன்பிடிக்கும் 

mentioned in the judgment- தீர்ப்பில் 
உரிமை ; மீனளம் . 

குறிப்பிடவேண்டிய போதுமானவையும் 
Fishery right- மீன்பிடிக்கும் உரிமை . 

தனிப்பட்டவையுமான 

காரணங்கள் 

எவற்றிற்காகவும் . 
Fishing- மீன்பிடித்தல் . 
Fit for use , not reasonably- புழக்கத்திற்கு For or against- சாதகமாகவோ அல்லது 
நியாயமான அளவுக்குப் பொருத்தமற்ற . 

பாதகமாகவோ , 
Fix- நிர்ணயம் செய் ; நிர்ணயி . 

For preventing a repetition of the same 

offence- அதே குற்றத்தைத் 
Fixation of ceiling area- உச்சவரம்புப் பரப் 

திரும்பச் 

செய்யாமல் தடுக்கும் பொருட்டு . 
பினை நிர்ணயித்தல் . 

For reasons to be recorded in writing 
Fixed date- நிர்ணயிக்கப்பட்ட தேதி . 

எழுத்தில் தெரிவிக்கப்பட 
Fixed place of abode- நிலை யான இருப் 

காரணங்களுக்காக ; எழுத்தில் பதிவு செய் 
பிடம் . 

யப்பட வேண்டிய காரணங்களுக்காக . 
Flask- குடுவை . 

For the conduct of business- அலுவல்களை 
Flavoured , is- சுவையும் மணமும் ஊட்டப் நடத்தும் பொருட்டு . 
பட்ட ; நறுஞ்சுவையூட்டப்பட்ட , 

For the first time- முதல் முறையாக . 


வேண்டிய 


49 


For the purpose aforesaid- மேற்சொன்ன | Foreign Exchange Regulation Act- அயல் 
நோக்கத்திற்காக . 

நாட்டு நாணயமாற்று ஒழுங்குமுறைச் 
For the purposes of- ( இன்ன ) நோக்கங் 

சட்டம் . 
களுக்காக ; நோக்கங்களைப் பொறுத்த | Foreign judicial record- அயல் நாட்டு நீதித் 
மட்டில் ; நோக்கங்களின் பொருட்டு . 

துறைப் பதிவிதழ் . 
For the purpose of formal proof- முறைப் Foreign jurisdiction- வெளிநாட்டு அதிகார 

படியான நிரூபணம் செய்யும் பொருட்டு . வரம்பு . 
For the purpose of this section- இந்தப் பிரி Foreign liquor- அயல் நாட்டு மது . 

வின் நோக்கத்தைப் பொறுத்தமட்டில் . | Foreign state- அயல்நாட்டு அரசு . 
For the removal of doubts- ஐயங்களை அகற் | Forensic Science Laboratory- சட்ட இயல் 
-றும் பொருட்டு ; சந்தேகங்களை நீக்கும் 

மருத்துவ ஆய்வுக்கூடம் . 
பொருட்டு . 

Forest- காடு ; வனம் . 
For the sake of prostitution-விபசாரத்தின் 

Forest , clearance of- காடழித்தல் . 
பொருட்டு . 

Forest Court- வன நீதிமன்றம் . 
For the tapping of toddy- கள்ளை வடித் 
திறக்குவதற்காக . 

Forest offence- வனக்குற்றம் . 
For the time being- அவ்வப்போது ; நடப்புக் Forest office- வனத்துறைப் பதவி . 
காலத்தில் . 

Forest officer- வன 

வன அலுவலர். 
Forbear- செய்யாதிரு ; செய்யாமல் விடு . Forest produce- காட்டு விளைபொருள் . 
Forbidding- தடை செய்தல் . 

Forest ranger- வனச்சரக அலுவலர் . 
Force- சக்தி ; படை ; வன்முறை . 

Forest Settlement Officer- வன உரிமைத் 
Fo : re and effect- ஆற்றலும் விளைவும் . 

தீர்ப்பலு வலர் . 
Force , of law- சட்ட ஆற்றல் . 

Forester- வனப்பணியாளர் . 
Force , it shall come into -அது அமலுக்கு Forfeit- தண்டமாக இழந்து விடு . 
வருதல் வேண்டும் . 

Forfeited 

to Government , may be- 5600TL 
Forced labour- கட்டாயப்படுத்தி வாங்கும் இழப்பாக அரசாங்கத்தைச் சேரலாம் . 
வேலை ; கட்டாய வேலை . 

Forfeiture- தண்ட இழப்பு . 
Forced labour , form of- கட்டாய வேலை 

Forged document-சிருஷ்டனைப் பத்திரம் , 
முறை 

Forger-சிருஷ்டனை செய்கிறவன் . 
Forcibly-- பலவந்தமாக . 

Forgery-சிருஷ்டனை . 
Forcing the door of the house to enter 

Form- படிவம்; வடிவம் . 
நுழைவதற்காக ஒரு வீட்டின் கதவை 

Forms and developments- வகைகள் மற்றும் 
உடைத்துத் திறத்தல் , 

வளர்ச்சிகள் . 
Foregoing- முந்திய ; முன்சென்ற ; முன் 

Form a procession- ஊர்வலம் ஒன்றைத் 
சொன்ன . 

திரட்டுதல் . 
Foregoing power- முன்சொன்ன அதிகாரம் . 

Form of charges- குற்றச்சாட்டுகளின் 
Foregoing provision- முன் சென்ற / சொன்ன 

படிவம் . 
வகைமுறை . 

Form of licences- உரிமங்களின் படிவம் . 
Foreign affairs- அயல்நாட்டு விவகாரங்கள் . Form of procedure- நடைமுறை வகை . 
Foreign - Commission- அயல் நாட்டு ஆணை ; Form part of it , shall- அதனோடு சேர்ந்து 
அயல் நாட்டு ஆணையம் . 

விடும் . 
Foreign exchange- அந்நியச் செலாவணி ; Form , to-உண்டாக்குவதற்கு; உருவாக்குவ 
அயல் நாட்டு நாணய மாற்று . 

தற்கு ; நடத்துவதற்கு . 
Foreign exchange manipulators- அந்நியச் 

Formal- முறைப்படியான . 
செலாவணியில் உருட்டுப் புரட்டுச் செய் | Formal charge , framing- முறைப்படியான 
வோர் . 

குற்றச்சாட்டை வனைதல் . 


1®8 - A / 1-10 


50 


Formal charge , not necessary to frame a- Fractio11- பகுதி ; பின்னம் . 

முறைப்படியான குற்றச்சாட்டொன்றை Fractions of terms of imprisonment--56001 
வனைய வேண்டிய அவசியமில்லை . 

டனைக் கால அளவுகளின் பின்னங்கள் . 
Formal proof for the purpose of- முறைப் | Fracture- முறித்தல் ; முறிவு . 

படியான நிரூபணம்செய்யும் பொருட்டு . | Frame-- இயற்று ; உருவாக்கு ; வனை . 
Formally- முறைப்படியாக , 

Frame charge- குற்றச்சாட்டு வனை . 
Formation- அமைத்தல் ; உண்டாக்குதல் ; Framing a scheme- திட்டமொன்றை உரு 
உருவாக்குதல் . 

வாக்கு . 
Forms of communication- செய்தித்தொடர்பு | Framing the constitution- அரசமைப்பை 
முறைகள் . 

இயற்றுதல் . 
Forimulating- முறைப்படுத்திக் கூறுதல் ; Fraternity- சகோதரத்துவம் . 
வகுத்தமைத்தல் , 

Fraud- மோசடி . 
Formulating measures- நடவடிக்கைகளை Fraudulent- மோசடியான . 
வகுத்தமைத்தல் . 

Fraudulently - மோசடியாக 
Formulation of decision - 404.70 

முடிவை முறைப் 

Free - இலவசமாக ; சுதந்திரமாக 
படுத்திக் கூறுதல் . 

Free ingress- தடையற்ற நுழைவு . 
Formulation of principles- நெறிகளை 

Free legal aid- இலவசச் சட்ட உதவி . 
வகுத்தமைத்தல் . 
For the time being in force , law- அவ்வப் 

Free of charge- கட்டணமின்றி . 
போது அமலில் உள்ள சட்டம் . 

Free profession of religion-தடையின்றிச் 
Forthcoming- வரவிருக்கும் . 

சமய நம்பிக்கையை விளம்புதல் . 
Forthwith-உடனடியாக ; உடனேயே . 

Free supply- இலவசமாக வழங்குதல் . 

Freedom- சுதந்திரம் . 
Fortified-உரமூட்டப்பட்ட 

Freedom of conscience- மனசாட்சிச் 
Fortune- telling - குறி சொல்வது . 

சுதந்திரம் . 
Forward- அனுப்பு . 

Freedom of expression-சிந்தனை வெளி 
Forward him in custody- காவலில் வைத்து யீட்டுச் சுதந்திரம் . 
அவரை அனுப்பு . 

Freedom to manage religious affairs - சமயக் 
Forwarding in custody- காவலில் 

காரியங்களை நிர்வாகம் செய்வதற்கான 
அனுப்பிவைத்தல் . 

சுதந்திரம் . 
Fostering respect for law- சட்டத்தின் Freedom of speech-பேச்சுச் சுதந்திரம் . 
மீதான நன்மதிப்பைப் போற்றி வளர்த் Freedom of trade.commerce and intercourse 
தல் , 

வர்த்தகம் , வாணிபம் , போக்குவரவு 
Fouling- அசுத்தப்படுத்துதல் . 

ஆகியவற்றுக்கான சுதந்திரம் . 
Found guilty of having committed the offence / Freely exercising electoral right- தேர்தல் 
- குற்றத்தைச் செய்திருக்கும் குற்றவாளி 

உரிமையைத் தடையின்றிப் பயன்படுத் ' 
என்று முடிவு செய்யப்பட்ட . 

துதல் . 
Found in a state of intoxication- போதை Frequenting- அடிக்கடி வருதல் . 

Freight - சரக்குக் கட்டணம் . 
நிலையில் காணப்பட்ட . 

Fresh clearing of forest- புதியதாகக் 
Found, wherever- எங்கெங்கே காணப்பட் காடழிப்புச் செய்கிற . 
டாலும் . 

Fresh in his memory , transaction was - 16L 
Found , by them as- அவர்கள் கண்டறிந்த வடிக்கை அவரது நினைவில் 
படி . 

இருந்தது . 
Founded on facts, charge-சங்கதிகளை Fresh order- புதிய கட்டளை . 
அடிப்படையாகக் கொண்ட குற்றச் Fresh service- மறுபடியும் சார்வு செய்தல் . 
சாட்டு . 

Friendly terms, being on- நட்பு முறையில் 
Founder of trust - கட்டளை நிறுவநர் . 

இருத்தல் . 


- 


பசுமையாக 


51 


ஜனவரி 


Frivolous- அற்பத்தனமான ; அற்பமான . Functions exercisable- ஆற்றிவரத்தக்க 
Frivolous or vexatious- அற்பமான 

கடமைகள் . 
அல்லது அலைக்கழிப்பதாயுள்ள . 

Fund- நிதியம் . 
From a date not earlier than 1st January Fund charges , sinking- கடனடைப்பு நிதியச் 
1970-1970 

முதல் தேதிக்கு செலவுகள் . 
முந்தியதல்லாத ஒரு தேதியிலிருந்து . 

Fund of India , consolidated- இந்தியாவின் 
From the date , as- தேதி முதற் கொண்டே . திரள் நிதியம் . 
From their knowledge of the witness - சாட்சி Fund, contingent- எதிர்பாராச் செலவு 

யைப் பற்றி அவர்கள் தெரிந்ததிலிருந்து , நிதியம் . 
From time to time- அப்போதைக்கப்போது . 

Fundamental duties- அடிப்படைக் கடமை 

கள் . 
Fruit beverage- பழப்பானகம் . 
Fruit drink- பழப்பானம் . 

Fundamental rights- அடிப்படை உரிமைகள் . 
Fruiting tops- பழக்கொண்டைகள் . 

Funeral ceremonies- ஈமச் சடங்குகள் . 
Fruit juice - பழச்சாறு . 

Funeral rites- ஈமக்கிரியைகள் . 
Fruit juice concentrate - பழச்சாற்றுச் 

Furiously- மூர்க்கத்தனமாக . 
செறிவம் . 

Furnish- அளி ; கொடு ; தா . 
Fruit Products Order , 1955-1955 ஆம் Furnishing of information- தகவல் கொடுத் 

ஆண்டு பழத் தயாரிப்புகள் உத்தரவு . தல் தருதல் . 
Fruit pulp- பழக்கூழ் . 

Furnishing returns-விவர அறிக்கைகளைக் 
Fruit squash- பழப்பிழிவு . 

கொடுத்தல் 
Fruit syrup- பழப்பாகு . 

Furniture- தளவாடங்கள் . 
Fulfil- நிறைவேற்று . 

Further- மேலும் ; மேற்கொண்டும் . 
Full bench- நீதியர் பேராயம் . 

Further amendment- மேற்கொண்டு 
Full enjoyment of leisure ஓய்வு நேரத்தை திருத்தம் செய்தல் . 
முழுமையாக அனுபவித்தல் . 

Further employment- மேற்கொண்டு வேலை 
Full faith- முழு நம்பிக்கை . 

யில் அமர்த்தல் . 
Fumigant- புகையூட்டும் பொருள் . 

Further order , by a- மேலுமொரு கட்டளை 
Eunction- அலுவல்; இயக்கம் ; கடமை ; 

வாயிலாக . 

Further orders , until- மேற்கொண்டு 
Function , judicial- நீதித்துறை அலுவல் . கட்டளைகள் பிறப்பிக்கும் வரையில் . 
Function , official - 29 AGUI Y J LDIT GOT Further period- கூடுதல் கால அளவு . 
அலுவல் . 

Further period of one year , for a- மேலும் 
Function , performance of- அலுவல்களை 

ஓராண்டுக் கால அளவுக்கு . 
ஆற்றுதல் ; காரியங்களைப் புரிதல் . 
Fanctionary- அலுவலர் . 

Further powers- கூடுதலான அதிகாரங்கள் . 
Functions allocated to judicial and executive Further provisions may be made- மேற் 
magistrate- நீதித்துறை மற்றும் நிர் 

கொண்டும் வகைமுறைகள் செய்யப் 

படலாம் . 
வாகத் துறை நடுவர்களுக்குக் குறித் 
தளிக்கப்பட்ட கடமைகள் . 

Futures market- வாய்தாவியாபாரச் சந்தை 


பணி . 


- 


128 - A / 1 --- 10a 


G 


Gail- ஆதாயம் . 

Gender- பால் . 
Gained experience- கிட்டிய அனுபவம் . General authority-- பொது அதிகாரம் . 
Gallic acid- காலிக் அமிலம் . 

General character- பொது நடத்தை . 
Galvanised bucket- நாகமுலாம் பூசப்பட்ட | General Clauses Act- பொது வகைமுறை 
வாளி . 

கள் சட்டம் . 
Gambling- சூதாடுதல் . 

General control- பொதுப்படையான கட் 
Game- வேட்டை விலங்கு ; விளையாட்டு டுப்பாடு . 
Game of chance- அதிர்ஷ்ட விளையாட்டு . 

General disposition- பொது இயல்பு . 
Game sanctuary- வேட்டை விலங்குப் 

General election- பொதுத் தேர்தல் . 
புகலிடம் 

General importance- பொது முக்கியத்து 
Gaming- சூதாட்டம் . 

வம் . 
Gaming Act- சூதாட்டச் சட்டம் . 

General insurance business- பொதுக் 
Gaming house- சூதாட்ட விடுதி . 

காப்பீடு அலுவல் . 
Gang of dacoits- கூட்டுக் கொள்ளையர் 

General interest- பொது அக்கறை . 
கும்பல் . 

General management- பொது மேலாண்மை . 
Ganja-கஞ்சா . 

General Police District- பொதுக்காவல் 
Garb-உடை . 

மாவட்டம் . 
Garlic- உள்ளிப்பூண்டு , வெள்ளைப்பூண்டு . 

General Public- பொதுப்படையான பொது 
Gas- வாயு . 

மக்கள் ; பொது மக்கள் . 
Gas works- வாயு உற்பத்திச் சாலை . General result- பொதுவாகப்பெறப்படுவது ; 
Gauge net- கம்பி வலை . 

பொதுவான விளைவு . 
Gazette- அரசிதழ் . 

General tax- பொது வரி . 
Gazette , extraordinary-- சிறப்பு அரசிதழ் . 

Generality- பொதுப்பாங்கு ; பொதுக.. 
Gazette , official- அதிகார பூர்வமான அரசி 

Generality of the foregoing powers , in parti 
தழ் . 

cular and without prejudice to the- குறிப் 
Gazetted officer- அரசிதழ் பதிவு பெற்ற பாகவும் மேற்சொல்லப்பட்ட அதிகா 
அலுவலர் . 

ரங்களின் பொதுப்பாங்குக்குப் 
பாதக 
Gelatine- ஊன்பசை ; பசைப்பொருள் . 

மின்றியும் . 
Gelding- காயடிக்கப்பட்ட குதிரைகள் . Generally- பொதுவாக . 


53 


Generally or in relation to a specified state 

Goat- வெள்ளாடு . 
பொதுவாகவோ அல்லது குறித்துரைக் 

Goldsmith- பொற்கொல்லர் . 
கப்பட்ட ஒரு மாநிலம் தொடர்பாகவோ . 

Good and sufficientcauise- சரியானதும் 
Generally or specially notify - QUI SUIT 

போதுமானதுமான 
கவோ அல்லது குறிப்பிட்டோ அறிக்கை 

காரணம் . 

Good behaviour- நன்னடத்தை . 
செய் . 
Generation of electricity மின்சார உற்பத்தி 

Good conduct- நல்லொழுக்கம் ; நன் 

னடத்தை , 
Genius of the language- மொழியின் தனி 

Good consideration- சரியான மறுபயன் ; 
இயல்பு . 

பிரதி பிரயோஜனம் . 
Genuine- அசல் ; உண்மையான . 

Good faith- நல்லெண்ணம் . 
Genuine documents- மெய்யான பத்திரங் 
கள் . 

Good government- நல்லரசாங்கம் ; நல் 

லாட்சி , 
Genus- இனம் . 

Goods- சரக்குகள் ; சாமான்கள் ; பண்டங் 
Geographical divisions of the world 

கள் ; பொருள்கள் . 
உலகின் புவியியல் பிரிவுகள் . 

Governance- ஆட்சிமுறை . 
Geological Survey of India- இந்தியப் புவி 
யமைப்பியல் அளவைத்துறை. 

Governed by law , shall - FLL FTG 

ஆளப்படுதல் வேண்டும் / ஆகும் . 
Gesture- சைகை . 

Governing body- ஆட்சிக் குழுமம் . 
Ghat-படித்துறை - 

Government- அரசாங்கம் . 
Gift- நன்கொடை . 

Government agency- அரசாங்க முக 
Ginned or unginned cotton - 051 LOL 

வாண்மை . 
நீக்கப்பட்ட அல்லது கொட்டை நீக்கப் 

Government , as by established- சட்டப்படி 
படாத பருத்தி . 

நிறுவப்பட்டுள்ளதான அரசாங்கம் . 
Girdle- பட்டையில் வளையம் வெட்டுதல் . 

Government may by notification declare 
Girl- சிறுமி . 

அரசாங்கம் அறிவிக்கை மூலமாக 
Give advice- ஆலோசனை வழங்கு / கொடு . விளம்பலாம் . 
Give effect- அமல்படுத்து ; செயற்படுத்து ; Government of India Act , 1935- 1935 ஆம் 
நிறைவேற்று . 

ஆண்டு இந்திய அரசாங்கச் சட்டம் . 
Give immediate information- உடனடியாகத் Government order- அரசாணை . 
தகவல் தெரிவி . 

Governor- ஆளுநர் . 
Given time and place- குறித்த நேரமும் 

Governor - General- ஆளுநர் தலைவர் ; கவர் 
இடமும் . 

னர் - ஜெனரல் . 
Giving intoxicating liquor or dangerous 

Governor in Council- மன்றத்தமர் ஆளுநர் . 
drug- போதையூட்டும் மதுவை அல்லது 
அபாயகரமான மருந்துச்சரக்கைத் 

Grade- படிநிலை . 
தருதல் .. 

Graded basis- படிக்கிரம அடிப்படை . 
Giving opportunity of being heard - 6569 Graduate- பட்டதாரி . 
வாய்ப்பு நல்குதல் . 

Grain pit-தானியக் கிடங்கு . 
Giving or tendering- கொடுத்தல் அல்லது 

Grammatical variations and cognate expres 
கொடுக்கமுற்படுதல் , 

sions , its- அதன் இலக்கண வேறுபாடு 
Giving preference- முதற் சலுகை முன் களும் அதன் குடும்பத்தைச் சேர்ந்த 
னுரிமை அளித்தல் . 

சொற்றொடர்களும் . 
Giving rise to a presumptioil- ஓர் அனுமா Gram powder- பருப்புத் தூள் .. 
னம் எழும்படி செய்தல் . 

Grant- அளி ; வழங்கு ; 

கொடை ; 
Glazing- பளபளப்பூட்டுதல் . 
Globules- சிறு உருண்டைகள் . 

Grant - in-advance- முன்மானியம் . 


மானி 


யம் . 


54 


Grant- in - aid--உதவி மானியம் . 

Ground of suspicion- சந்தேகப்படுவதற்குக் 
Grant of bail- ஜாமீன் வழங்குதல் . 

காரணம் . 

Grounds of appeal- மேல்முறையீட்டுக்கான 
Granular powder- குறுணைத் தூள் . 

அடிப்படையாகவுள்ள காரணங்கள் 
Granule- குறுணை . 

மேல் முறையீட்டு அடிப்படைக் 
Gratification- கைக்கூலி . 

காரணங்கள் . 
Gratification illegal- சட்டவிரோதமான 

Grounds for arrest- கைது செய்தலுக்கான 

காரணங்கள் . ) 
கைக்கூலி . 

Group- தொகுதி ; தொகுதியினர் . 
Gratifying unnatural lust- இயற்கைக்கு 

Group , guarding- காவற்குழு . 
மாறான காம இச்சையைத் திருப்தி 

Growth- வளர்ச்சி . 
செய்து கொள்ளுதல் . 

Guarantee- உத்தரவாதம் . 
Gratuity- பணிக்கொடை . 

Guaranteed-உத்தரவாதமளிக்கப்பட்ட . 
Grave and sudden provocation- கடுமை Guarantor- உத்தரவாதி 

யாகவும் திடீரென்றும் ஆத்திரமூட்டு தல் . | Guardian- காப்பாளர் ; பேணு நர் . 
Grave situation- அபாயகரமான நிலை . 

Guardian passes- காப்பாண்மை மாறுதல் . 
Gravel- சரளைக்கல் . 

Guardians and Wards Act , 1890--1890ஆம் 
Graze- மேய் . 

ஆண்டு காப்பாளர் மற்றும் காப்பிலுள்ளார் 
Grazing ground- மேய்ச்சல் தரை . 

சட்டம் . 
Green coffee- பச்சைக் காப்பிக்கொட்டை . 

Guardianship- காப்பாண்மை . 
Grievance- குறை . 

Guidance- வழிகாட்டுதல் . 
Grievous disease- கொடிய நோய் . 

Guidance and direction , under his-அவரது 
Grievous hurt- கொடுங்காயம் . 

தலைமையின்கீழும் ஏவலின்படியும் . 
Gross sum- மொத்தத் தொகை , 

Guided by the legal provisions , he shall be 

சட்டபூர்வமான வகைமுறைகளால் அவர் 
Gross - llegligence- படு அசட்டை . 

வழிப்படுத்தப்படுதல் வேண்டும் . 
Ground- ஆதாரம் ; காரணம் . 

Guilty , found- குற்றவாளி என்று தீர்மானிக் 
Ground coffee- அரைக்கப்பட்ட காப்பி . கப்பட்ட . 


HI 


விடை 

விக்காத . 


ள 


- 


Habeas Corpus , writ of- ' ஆளைக் 

Harmless- தீங்கு 
கொணர்க ' எனும் நீதிப்பேராணை . 

Harmony--இசைவு . 
Habitual- வழக்கமான ; வாடிக்கையான . 

Harvesting operation- அறுவடை 
Habitual dealing- வாடிக்கையாக வியாபா வேலைகள் . 
ரம் செய்தல் . 

Hatred- குரோதம் ; வெறுப்பு . 
Habitual offender— QUIT 145 M FÁ S moun orf . Having actual possession and control 
Habitually-- வாடிக்கையாக . 

உள்ளபடியே கைவசத்திலும் ஆளுகை 
Habitually resident - வழக்கமாகக் 

யிலும் வைத்திருத்தல் . 
குடியிருப்புக்கொண்டிருக்கிற . 

Having in possession - அனுபோகத்தில் 
Hair Cutting Saloon- முடிவெட்டும் 

வைத்திருத்தல் . 
நிலையம் . 

Having jurisdiction , court- அதிகார வரம்பு 
Hand , a document under his- அவருடைய பெற்றிருக்கிற நீதிமன்றம் . 
கையொப்பமிடப்பட்ட பத்திரம் . 

Having reason to believe- நம்புவதற்குக் 
Hand , by writing under his- அவர் தம் 

காரணம் பெற்றிருத்தல் . 
கையொப்பமிட்ட எழுத்து மூலமாக . 
Handwriting- கையெழுத்து . 

Having regard to the special circumstances 

of the case - வழக்கின் தனிப்பட்ட சூழ் 
Hanged by the neck till he be dead , he be 

நிலைகளைக் கவனத்தில் கொண்டு . 
அவர் சாகும் வரையில் ( கழுத்துவழி ) 

Having retrospective effect- முன்னுற 
ஈக்கிவிடப்படுதல் வேண்டும் . 

இயங்கும் தன்மை கொண்டுள்ள . 
Harbouring- காப்பளித்தல் ; புகலளித்தல் . 

Having the care of- பொறுப்பினைக் 
Harbouring germs- கிருமிகளுக்கு இடம் 

கொண்டிருக்கிற . 
கொடுத்தல் . 

Having the force of law- சட்டத்தின் 
Hard boiled sugar- முறுகக் காய்ச்சிய 

ஆற்றலைப்பெற்றிருக்கிற / கொண்டுள்ள . 
சர்க்கரை . 
Harm- தீங்கு . 

Hawker- தெருவணிகர் 

Hazardous - அபாயகரமான . 
Harmful - தீங்குவிளைவிக்கிற ; தீய , 
Harmful impurities- தீங்கு விளைவிக்கும் 

Hazardous employment- அபாயகரமான 

வேலை . 
தூய்மையற்ற பொருள்கள் . 

Head clerk- தலைமை எழுத்தர் . 
Harmful publication- தீங்கு விளைவிக்கும் 
வெளியீடு . 

Head of account - கணக்குத் தலைப்பு . 


56 


Head of cattle , for every-- கால் நடை 

Hereinafter contained- இதன் பின் இதில் 
ஒவ்வொன்றிற்கும் . 

அடங்கியுள்ள . 
Head of charge , every - G PÅ ET 24.607 Hereinafter referred to - இதற்குப்பின் இதில் 
தலைப்பு ஒவ்வொன்றும் . 

குறிப்பிடப்படுகின்ற . 
Head of department- துறைத் தலைவர் . Here-in - before provided --இதற்கு முன் இதில் 
Headings-- தலைப்புகள் . 

வகை செய்யப்பட்டுள்ள 
Headman of a village- கிராம நாட்டாண் 

Here - infail not-- இதில் தவறுதல் ஆகாது . 
மைக்காரர் ; கிராம மணியக்காரர் . Heritage-- பாரம்பரியம் . 
Health- உடல் நலம் ; சுகாதாரம் . 

Hermit- துறவி . 
Health and strength- உடல் நலமும் 

Hierarchy of courts- நீதி மன்றங்களின் படிக் 
வலிமையும் . 

கட்டுமுறையமைப்பு . 
Health adiministration - சுகாதாரத்துறை 

High Court- உயர் நீதி மன்றம் . 
நிர்வாகம் . 

High Court functioning as such - உயர் நீதி 
Health Officer- சுகாதார அலுவலர் . 

மன்றம் என்ற முறையில் இயங்கும் 
Health of the Community - சமூகத்தின் 

உயர் நீதி மன்றம் . 
ஆரோக்கியம் . 

Fligh seas-- ஆழ்கடல் . 
Healthy manner , in a- ஆரோக்கியமான ஒரு | Higher authority- உயர் அதிகார ஆயம் ; 
முறையில் . 

உயர் அதிகாரி . 
Healthy occupation- ஆரோக்கியமான Higher education ---உயர் கல்வி . 
தொழில் . 

Higher level- மேல் நிலை . 
Heard of for seven years , person who was not Highest character - மிக உயர்ந்த குண 
--ஏழாண்டு காலத்திற்குக் கேள்விப் 

இயல்பு . 
படப்படாதவர் . 

Highways- நெடுஞ்சாலை . 
Hearing- கேட்டல் ; கேட்பு ; கேள்வி வாய்தா . Hill areas- மலைப்பிரதேசம் . 
Hearing , giving a- கேட்பு நல்குதல் ; கேள்வி | Hilly Tracts-- மலைப்பாங்கான இடங்கள் . 
நல்குதல் . 

Hindu Religious institution - இந்து சமய 
Hearing and presence , in his - அவரது கேட் நிறுவனம் . 
பிலும் முன்னிலையிலும் . 

Hire 
Hearing of the case - வழக்கு விசாரணை ; Hiring- கூலிக்கமர்த்தல் ; வாடகைக்கு 
வழக்கைக் கேட்டல் . 

எடுத்தல் . 
Hearing of the case , next - வழக்கின் அடுத்த His Majesty , the King - மாட்சிமை தங்கிய 
வாய்தா . 

மன்னர்பிரான் . 
Hearing the parties --- தரப்பினர்களைக் His Majesty in council- மன்றத்தமர் மாட் 
கேட்டல் . 

சிமை தங்கிய மன்னர்பிரான் . 
Heat of passion, in the-- 2.6007 1 0 0 

Historic interest of -வரலாற்று முக்கியத் 
வேகத்தில் . 

துவம் வாய்ந்த . 
Heavy - கனமான ; கெட்டியான ; பளுவான . Historical Monuments- வரலாற்றுப் புகழ் 
Hedge- புதர்வேலி. 

பெற்ற நினைவுச் சின்னங்கள் . 
Heir- வாரிசு . 

Hoarding and profiteering-- பதுக்கு தலும் 

கொள்ளை லாபம் அடித்தலும் . 
Hemp plant--கஞ்சாச் செடி . 

Hold- தீர்மானி; முடிவுகட்டு ; வகி ; வைத் 
Hereditary- பரம்பரை . 

திரு ; வைத்துக்கொள் . 
Hereafter - இதன் பின்பு . 

Hold investigation - புலனாய்வு செய் . 
Hereby-- இதன் மூலம் ; இதன் வாயிலாக . 

Hold sitting, the court shall - நீதி மன்றம் 
Here - in - after- இதன் பின்பு இதில் , இதில் அமர் தல் வேண்டும் . 
இதற்குப் பின்பு . 

Holder of license - உரிமமுடையவர் ; 

உரிமம் வைத்திருப்பவர் . 


வாடகை . 


57 


Holder of office- பதவி வகிப்பவர் . 
Holding entertainment-- கேளிக்கை நடத்து 


தல் . 


House - breaking-- கன்ன மிடுதல் . 
Houses of the Legislature - சட்டமன்எற 

அவைகள் . 
House of the People-- மக்கள் பேரவை . 
House - trespass- வீட்டில் அத்துமீறிச் செல் 

லுதல் ; வீட்டிற்குள் அத்து மீறி நுழை 


தல் . 


Holding affice- பதவி வகித்தல் ; பதவி 

வகிக்கும் . 
Holiday- விடுமுறை நாள் . 
Hollowed-- குடையப்பட்ட . 
Homestead- வீடும் வீடு சார்ந்த இடமும் . 
Homicide- மரணம் விளைவித்தல் . 
Homicide not amounting to murder , culp 

able- கொலைக் குற்றமாகாத மரணம் 

விளைவிக்கும் குற்றம் . 
Honorary officer-- கௌரவ அலுவலர் , 
Honourable relation-- மாண்பு வாய்ந்த 

உறவு . 
Horrible nature - திகிலூட்டும் தன்மை . 
Horse whipping- குதிரைச் சவுக்கால் அடித் 

தல் . 
Horticulture- தோட்ட வேளாண்மை . 
Hose pipe - ஓசி குழாய் . 
Hospital - மருத்துவ மனை . 
Hostel , student- மாணவர் விடுதி . 
Hostilities- பூசல்கள் ; போர் நிகழ்ச்சிகள் , 
Hotel - உணவகம் . 
Hotel Industry- உணவகத் தொழில் . 
Hours of work- வேலை மணிகள் . 
-Hours , at all- எல்லா நேரங்களிலும் . 
House accommodation-- வீட்டு வசதி . 


However-- எவ்வாறாயினும் ; எவ்விதத் 

திலும் . 
Human agency-- மனித முயற்சி . 
Human being - மானிடப் பிராணி . 
Human body- மனித உடல் . 
Human conduct- மானிட நடத்தை . 
Human consumption , fit for- மனிதர் அருந் 

துகைக்குத் தகுதியான ; மனிதர் உட் 
கொள்ளுகைக்குத் தகுதியான ; மனிதர் 

நுகர்தலுக்குத் தகுதியான. 
Human corpse-- மனிதப் பிரேதம் . 
Human dwelling- மனிதக் குடியிருப்பு . 
Human fear- மானிட அச்சம் . 
Human food- மனித உணவு . 
Humane , just and-- நியாயமும் பரிவுமுள்ள . 
Humanism- மனிதாபிமானப் பண்பு . 
Hurt-- காயம் . 
Hurt , grievous- கொடுங்காயம் . 
Hydrogenated Vegetable oil- ஹைட்ரஜன் 
ஊட்டப்பட்ட தாவர எண்ணெய் . 


128A - 1- 11 


I 


சட்ட 


1 , ......... A , B , declare- ( அ ) , ( ஆ ) . 

If possible - சாத்தியமானால் . 
ஆகிய நான் விளம்புகிறேன் . 

If practicable- நடைமுறையில் இயலு 
Ice candy - பனிக் கற்கண்டு . 

மானால் . 
Ice- house- பனிக்கட்டிச் சாலை . 

If such act would have constituted an offence 
Icing sugar- மேற்பொதிகின்ற கெட்டிச் - அத்தகைய செய்கையானது ஒரு 
சர்க்கரை . 

குற்றமாயிருந்திருக்கும் பட்சத்தில் . 
Ideal- இலட்சியம் ; குறிக்கோள் . 

Illegal- சட்டத்துக்கு 
முரணான ; 

விரோதமான . 
Identification- அடையாளங் காட்டுதல் ; 
இனங் காட்டுதல் . 

Tillegal act- சட்டத்துக்கு முரணான 
Identification of areas - பிரதேசங்களைக் 

செய்கை ; சட்ட விரோதமான செயல் . 
கண்டறிதல் . (குறித்தறிதல் ) . 

Illegal gratification- சட்ட விரோதமான 

கைக்கூலி . 
Identity- தனித்தன்மை , 
Identity card- அடையாள அட்டை . 

Illegal or corrupt practice- சட்ட விரோத 

மான அல்லது ஊழலான நடவடிடிக்கை 
Idiot- அறிவிலி. 

Tllegality- சட்ட சீலமின்மை ; சட்ட 
Idol - விக்கிரகம் . 

விரோதத் தன்மை ; சட்ட விரோதப் 
If and in so far as the case involves 

any 

பாங்கு ; சட்ட விரோதப்பாடு . 
question-- வழக்கில் பிரச்சினை எதுவும் Illegible characters- தெளிவற்ற எழுத்துக் 
எழுமேயானாலும் அவ்வாறு எழுகின்ற 

கள் . 
அளவுக்கும் . 

Tllegible, rendering document- பத்திரத்தை 
If and when so required- அவ்வாறு வேண் 

விளங்காதபடி செய்துவிடுதல் . 
டுறுத்தப்பட்டாலும் வேண்டுறுத்தப் 

illegitimate-- முறைதவறிப் பிறந்த . 
படும் போதும் . 
If he considers it necessary for the investi . Illicit intercourse - முறையற்ற உடலுறவு . 

gation of the case - வழக்கின் புலனாய் illness-- நோய் . 

வுக்கு அவசியமென்று அவர் கருதினால் . | lltreat- கொடுமையாக நடத்து . 
it ne thinks fit- அவர் பொருத்தமென Illustrations - எடுத்துக்காட்டுகள் . 
நினைத்தால் . 

Ill - will- கெட்ட எண்ணம் ; வெறுப்பு . 
If it is of opinion it is expedient so to do- | Imitation- போலச் செய்தல் ; போலித் 
அவ்வாறு செய்வது நலமென அது 

தோற்றம் ; போலியான அமைப்பு ; 
கருதும் பொழுது . 


போன்றது . 


59 


immaterial error - சாரமற்ற பிழை ; | Implement- செயற்படுத்து ; நிறைவேற்று ; 
பொருட்டில்லாத பிழை . 

கருவி ; சாதனம் . 
Immature understanding , child of - புரிந்து Implementing measures - நடவடிக்கைகளை 

கொள்ளும் பக்குவம் இல்லாத குழந்தை . நிறைவேற்றுதல் . 
Ammaiate action , take- உடனடியாக நட | Implicating - குற்றப்படுத்துதல் . 
வடிக்கை எடு . 

Implied- உட்கிடையான ; குறிப்பான . 
Immediate possession--உடனடி அனுபோ 

Implied permission- உட்கிடையான 
கம் . 

அனுமதி . 
Immediate presence- நேரடி முன்னிலை . 

Import- இறக்குமதி ; பொருள் . 
Immediately- அடுத்து , உடனடியாக . 

Importance- முக்கியத்துவம் . 
Immediately after - அடுத்துப் பின்பு 

Importation- இறக்குமதி செய்தல் . 
Immediately before- அடுத்து முன்பு 

Importing the plural number, words- LIGT GOLD 
Immediately before such commencement- அத் யைக் குறிக்கும் சொற்கள் . 

தகைய தொடக்கத்திற்கு அடுத்து முன்பு . Impose - சுமத்து ; விதி . 
Immediately preceding அடுத்து முந்தி . Imposing such conditions as it deems neces 
Immediately succeeding- அடுத்துப் பின் வரும் . sary- அவசியமென அது கருதும் நிபந் 
Immediately succeeding working day 

தனைகளைச் சுமத்துதல் . 
அடுத்துப் பின்வரும் வேலை நாள் . Imposing duties-- கடமைகளைச் சுமத்துதல் 
Imminent- உடனடி ; உடனடியாக நிகழக் | Impossibilities , possibilities and- நிகழ்வுறு 
கூடிய . 

கூறுகளும் , நிகழ்வுறாக் கூறுகளும் . 
Imminent danger- விரைவில் நிகழவிருக்கிற Impossibility- அசாத்தியம் ; நிகழ இயலாத 
அபாயம் . 

தன்மை . 
Imminent danger of war- போர் உடனடி Impossible- அசாத்தியமான ; நிகழ இயலாத . 

யாக நிகழவிருக்கிற ஆபத்து நிலை . Impost - தீர்வைச் சுமை . 
Immoral-- ஒழுக்கங்கெட்ட . 

Imposter- ஆள்மாறாட்டம் செய்பவர் . 
Immoral condition- ஒழுக்கங்கெட்ட Impracticable- நடைமுறை சாத்தியமற்றது . 

நிலைமை . 
Immoral traffic- விபசாரத் தொழில் . 

Impounded cattle-- பட்டியிலடைக்கப்பெற்ற 

கால்நடை . 
Immovable property - அசையாச் சொத்து : 

Impounding- பட்டியிலடைத்தல் ; பற்றுகை. 
அசையாப் பொருள் . 
Immunities-- ஏமங்கள் . 

Impressed upon such stamp, any mark put 

or- அத்தகைய முத்திரையின்மேல் இடப் 
Impair- பழுதாக்கு . 

பட்ட அல்லது பதிக்கப்பட்ட குறி 
Impart- அளி. 

எதையும் . 
Ampartial inguiry- ஓரவஞ்சகமற்ற 

Impression , finger-- விரல் பதிவு . 
பரிசீலனை ; பாரபட்சமற்ற பரிசீலனை . 

Impression , mental- மனத்தில் பட்டது ; 
Impartiality - ஓரவஞ்சகமின்மை ; நடுவு மனத்தில் பதிந்தது . 
நிலைமை . 

Impression of the seal- முத்திரைப் பதிவு . 
Impeachment- பெருங்குற்றச்சாட்டு . 

Imprest- வசக்கட்டு . 
'Impeachment proceedings- பெருங்குற்றச் 
சாட்டு நடவடிக்கைகள் . 

Imprisoning-சிறைவைத்தல் . 

Imprisonment- சிறைத்தண்டனை ; சிறை 
Impeding - தடை செய்தல் . 

வாசம் . 
Imperial War Museum-- இம்பீரியல் போர்ப் Imprisonment extending to a quarter part of 
பொருட்காட்சியகம் . 

the longest term provided for the offence 
Implead - நடவடிக்கை எடு . 

எவ்வளவு அதிக கால அளவுக்கு விதிக்கலாம் 
•Implead as party- தரப்பினராகச் சேர் . 

என்று வகை செய்யப்பட்டிருக்கிறதோ 
128A - 1-11A 


+ 


60 


அல்ல 


அந்தக் கால அளவில் கால் பகுதி | In accordance with law - சட்டத்தின் படி ; 
வரை நீடிக்கும் சிறைத் தண்டனை . 

சட்டத்திற்கேற்ப . 
imprisonment of either description- சிறைத் In addition to or in lieu of a sentence- ஒரு 
தண்டனை வகைகள் இரண்டில் ஏதாவது தண்டனையோடுங்கூட 

லது 
ஒன்று . 

அதற்குப் பதிலாக . 
Imprisonment of either description for a In addition thereto- அதோடுகூட.. 
term which may extend to five years and | In addition to any penalty- S00 LLD $ 
shall also be liable to fine, shall be punished னோபாடுங்கூட , 
with- ஐந்தாண்டுகள் வரை நீடிக்கலாகும் In all cases - எல்லாச் சந்தர்ப்பங்களிலும் . 
ஒருகால அளவுக்குச் சிறைத்தண்டனை 

In all cases whatever என்னென்ன 
வகைகள் இரண்டில் ஏதாவது ஒன்று 

சந்தர்ப் 
விதித்துத் தண்டிக்கப்படுதல் வேண்டும் , 

பங்களானாலும் சரி , அந்தச் சந்தர்ப்பங் 

களில் எல்லாம் . 
மேலும் அபராதத்திற்கு உள்ளாதலும் 
வேண்டும் . 

In alliance or at peace with the Government 

of India , any Asiatic Power-- இந்திய 
Imprisonment of either description for a 

அரசாங்கத்துடன் இணக்கமாகவுள்ள 
term which may extend to three years or 

அல்லது அமைதியுறவு கொண்டுள்ள 
with fine or with both , shall be punished 

எந்த ஆசிய அரசும் . 
with- மூன்று 

ஆண்டுகள் வரை நீடிக் 
கலாகும் ஒரு கால அளவுக்குச் சிறைத் 

In any case- எந்தச் சந்தர்ப்பத்திலும் . 
தண்டனை வகைகள் இர ண் டி ல் 

ஏதாவது In any other manner whatsoever- வேறெந்த 
ஒன்றோ அல்லது அபராதமோ அல்லது முறையிலேயாயினும் . 
இரண்டுமோ விதித்துக் தண்டிக்கப் 

In any other way- வேறெந்த வழியிலும் . 
படுதல் வேண்டும் . 

In as much as the provocation was not given 
Imprisonment for life, sentence of- ஆயுள் 

by the child- அந்த ஆத்திரமூட்டுத 
சிறைவாசம் ; ஆயுள் தண்டனை . 

லானது குழந்தையால் ஏற்படுத்தப் 
Improbabilities - நிகழ்தற்கரிய கூறுகள் 

படாததால் . 
நிகழ்தற்கரியன. 

In attendance- ஆஜராயிருத்தல் . 
Improbabilities and probabilities- நிகழ்தற் In awarding damages- இழப்பீடு விதிக்குங் 

கரிய கூறுகளும் நிகழ்தற்குரிய கூறுகளும் . 
Improbable- நிகழ்தற்கரிய . 

In camera - அந்தரங்கமாக ; பகிரங்கமாக 
Improper arrest , effecting - முறைகேடாகக் அல்லாமல் ; பொதுவில் அல்லாமல் ; 
கைது செய்தல் . 

நீதிபதியின் தனியறையில் , 
Improper questions- முறையற்ற கேள்விகள் . 

In carrying out the provisions of the Act , 
Improvement- அபிவிருத்தி ; மேம்பாடு ; சட்டத்தின் வகைமுறைகளை நிறை 
வளர்ச்சி . 

வேற்றுவதில் . 
Improvement of livestock- கால் நடை அபி In case of an evident advantage- சாதகமான 
விருத்தி . 

தென்று தெளிவாகத் தெரிக 
Improvement trust- மேம்பாட்டுக் கட்டளை . சந்தர்ப்பத்தில் , 
Impure mind , a man of -- WO LOW DN In cases of emergency- நெருக்கடி நிலைகளில் . 
மனதுடைய ஒரு மனிதர் . 

In cases where circumstances do not admit 
Imputation- பழிச்சாட்டு ; பழிசுமத்தல் . of serving of notice- அறிவிப்பைச் சர்ர்வு 
In a locality reasonably convenient- நியாய 

செய்வதற்குச் சூழ்நிலைகள் இடங் 
வசதியாக 

கொடுக்காத சந்தர்ப்பங்களில் . 
வட்டாரத்தில் . 

In certain cases-- ஒருசில சந்தர்ப்பங்களில் , 
In a proper case- ஏற்றதொரு சந்தர்ப் 

சந்தர்ப் In charge of and responsible to a company , 
பத்தில் . 

person- ஒரு கம்பெனியின் பொறுப்பைக் 
in accordance with- இணக்கமாக ; இணங்க ; கொண்டவரும் , அக் கம்பெனிக்குப் 

இணங்கிய ; ஏற்ப ; படி ; படியாக . பொறுப்பாக இருந்தவரும் . 


கால் . 


மான 


அளவில் 


உள்ள ஒரு 


61 


in charge of a police station- ஒரு காவல் In like manner- அதே முறையில் ; அதே 
நிலையத்தின் பொறுப்பையுடைய . 

விதத்தில் . 
In compliance with - இணங்க . 

In like manner as if complaint had been 
In conformity with- இணங்க ; ஒத்த . 

made before him-- முறையீடு அவர் முன் 

செய்யப்பட்டிருந்தாற்போன்றே . 
In conformity with the tenor of the law.- சட் 
டத்தின் போக்குக்கு இணங்க . 

In need of care and protection- கவனிப்பும் 

பாதுகாப்பும் தேவைப்படுகிற . 
In connection with-- சம்பந்தமாக 

In no case exceeding six months- எந்தச் 
In connection with any stamp - முத்திரை 

சந்தர்ப்பத்திலும் ஆறு மாதங்களுக்கு 
எதன் சம்பந்தமாகவும் , 

மேற்போகாமல் . 
In consequence of-- விளைவாக . 

In obedience to summons , attendance- ஆஜர்க் 
In consultation withh- கலந்தாலோசித்து . கட்டளைக்குக் கீழ்ப்படிந்து ஆஜராதல் . 
In contravention of- மீறி . 

In official confidence- அலுவல் முறையில் 
> In default- தவறினால் . 

நம்பகமாக . 
an default of bail-- ஜா மீன் கொடுக்கத் In open court - நீதிமன்றப் பொதுவில் ; 
தவறுகையில் . 

நீதிமன்றத்தில் பகிரங்கமாக ; பகிரங்க 
In derogation of- குறைவுறச் செய்வதாக . 

நீதிமன்றத்தில் . 
In due course உரிய முறையில் . 

In operation , Act- செயற்பாட்டிலிருக்கும் 

சட்டம் . 
In due course of law- உரிய சட்ட நடவடிக் 
கை மூலம் . 

In order to maintain peace-- அமைதியைப் 

பேணும் பொருட்டு . 
In either case- அவ்விரு வழக்குகள் ஏதேனும் 

ஒன்றில் ; இரண்டில் ஏதாவதொரு சந் In particular and without prejudice to the 
தர்ப்பத்தில் 

generality of the foregoing power-- குறிப் 

பாகவும் மேற்சொன்ன அதிகாரத்தின் 
In either House of Parliament-- 16T LITT LOGOTO 

பொதுப் பாங்குக்குக் குந்தகமில்லாமலும் . 
ஈரவைகள் ஏதொன்றிலும் . 

In pursuance of- அனுசரித்து ; ஒட்டி ; 
In excess of the aforesaid limits - LOGOT 

தொடர்ந்து ; பொறுத்து . 
சொல்லப்பட்ட வரம்புகளை மிஞ்சிய . 
In fact-உள்ளபடியே . 

In pursuance of the Act- சட்டத்தை ஒட்டி . 

In reference to- குறிப்பில் கொண்டு . 
In favour of candidates , giving preference to 
Or- வேட்பாளர்களுக்கு அல்லது அவர்கள் 

In relation to Union territory- ஒன்றியத்து 
சார்பாக முன்னுரிமை அளித்தல் . 

ஆட்சி மண்டலத்தைப் பொறுத்து . 
In favour of the plaintiff - வாதிக்கு அனு 

பொறுத்த 
In respect of-- சம்பந்தமாக ; 
) 
மட்டில் ; 

பொறுத்து . 
In force , Act- அமலிலிருக்கும் சட்டம் . 

In rotation- சுற்று முறையில் . 
ifurtherange of common intention- பொது 

In so far as it is applicable- அது எந்த அள 
வான உட்கருத்தை நிறைவேற்றும் 

வுக்கு இயங்கத்தக்கதாக இருக்கின்றதோ 
வகையில் ; பொ துவான உட்கருத்தை 

அந்த அளவுக்கு . 
மேல் நடத்தும் வகையில் . 

In such manner and at such intervals as may 
In furtherance of the objects of the Act - இச் 

be prescribed-- நிர்ணயிக்கப்படலாகும் 
சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்று முறையிலும் தவணைகளிலும் . 
வதற்காக . 

In such manner as is considered proper 
In furtherance of the objects of this Act- ஏற்றதெனக் கருதப்படும் முறையில் . 
இந்தச் சட்டத்தின் நோக்கங்களை நிறை 

In such order as the Court may direct - நீதி 
வேற்றும் முகமாக . 

மன்றம் உத்தரவிடுகிற வரிசையில் . 
In good faith -- நல்லெண்ணத்துடன் . 

In such place as the Magistrate thinks fit- நடு 
In lieu of- பதிலாக . 

வர் பொருத்தம் என நினைக்கும் டத் 
In lieu thereof- அதற்குப் பதிலாக , 

தில் . 


கூலமாக . 


62 


In support of - அனுசரணையாக , 

In the first instance --- முதல் எடுப்பில் . 
In that behalf- அதற்கென ; அதன் in the interest of Justice- நீதியின் நலம் 

பொருட்டு . 
In the absence of any reasonable excuse In the interest of the general public- பொது 
நியாயமான காரணம் எதுவும் இல்லா 

மக்கள் நலனுக்காக . 
திருக்கையில் , 

In the interest of the public - பொது மக்களின் 
In the absence of special and adequate rea நலன் கருதி . 
sons - குறிப்பிட வேண்டிய சிறப்பானவை 

In the interest of public health- பொதுச் 
யும் போதியவையுமான காரணங்கள் 

சுகாதார நலன் கருதி . 
இல்லாதிருக்கையில் . 

In the like cases-- அதேபோன்ற சந்தர்ப்பங் 
In the absence of any specific provision to களில் . 
the contrary - குறிப்பிட்ட வகைமுறை 

In the meantime- அதற்கிடையே . 
எதுவும் இதற்கு மாறாக இல்லாதிருக் 
கையில் . 

In the opinion of the Court- நீதிமன்றத்தின் 
In the case of an adult - வயது வந்தவர் 

கருத்தில் . 
விஷயத்தில் ; வயது வந்தவரைப் In the ordinary course of nature - இயற்கை 
பொறுத்தவரை . 

யின் சாதாரணப் போக்கில் . 
In the case of any conviction- 5600LOT ģ 

In the pay of Government , person- அரசிடம் 
தீர்ப்பு எதையும் பொறுத்தவரை . 

சம்பளம் வாங்குபவர் . 
In the course of business- அலுவல் நடப்பு In the place of- பதிலாக . 

முறையில் ; வியாபார நடப்பு முறையில் . ( In the view or presence of the Court , when 
In the course of trial-- விசாரணை நடப் 

offence is cominitted- குற்றம் , நீதி 
பிலிருக்கும்போது . 

மன்றத்தின் பார்வையிலோ முன்னிலை 

யிலோ செய்யப்படும் பொழுது . 
In the course of investigation --- புலனாய்வு 
நடக்கும்போது ; புலனாய்வின்போது . In this behalf - இதற்கென ; இதன் 

பொருட்டு . 
In the course of his employment as such 

அவர் அந்த முறையில் வேலையில் அமர்ந் In virtue of that- அதன் நிமித்தமாக . 
திருக்கும்போது . 

In writing-- எழுத்து மூலமாக . 
In the course of professional employment- | In writing , application- எழுத்து வடிவிலான . 

தொழில் முறையில் வேலைக்கு அமர்ந் விண்ணப்பம் . 
திருக்கும்போது . 

Inability- இயலாமை ; 
In the discharge of professional duty- Inadequacy- போதாமை . 
தொழில் முறையில் கடமை ஆற்றி வரு 

Inadequate, considration is-- மறு பயன் 
கையில் . 

போதாததாய் இருக்கிறது . 
In the event of the death of the claimant 

Inadmissible-- ஏற்றுக்கொள்ளத்தகாதது . 
உரிமை கோருபவர் மரணமடையுங்கால் . 

Inam- இனாம் . 
In the event of his absence or inability to 

act- அவர் இல்லாதபோது அல்லது Incapable- திறனற்ற . 
செயற்பட இயலாத போது . 

Incapacity- திறனின்மை . 
in the execution of office - பதவிப்பணியை 

Incident- நிகழ்ச்சி . 
In the execution of office - பதவிப் பணியை Incidental - இடைவிளைவாகஎழுகிற ; இடை 
நிறைவேற்றுகையில் . 

விளைவான ; தற்செயலாக ஏற்படுகிற . 
In the exercice of his duties 

Incidental and supplemental matters - இடை 
ஆற்றுகையில் , 

விளைவான மற்றும் குறையை நிறைவு 
In the exercise of its power of revision - அதன் 

செய்கிற விஷயங்கள் . 
மேலாய்வு அதிகாரத்தைச் செலுத்து Incidental expenses- தற்செயலாக 

படுகிற செலவுகள் . 

ஏற் 


ஏலாமை . 


ஆற்றுகையில் . 


கடமைகளை 


கையில் . 


63 


Incidental , supplemental or consequential | Incurred sickness- நோய்க்கு உள்ளான . 

modifications- இடைவிளைவாக எழுகிற , | Incurring obligations- கடமைப் பொறுப்பு 
அல்லது குறையை நிறைவு செய்கிற , 

களை மேற்கொள்ளுதல் . 
அல்லது பின்விளைவாக எழுகிற மாறுதல் 

Incurring the risk of causing death- மரணம் 
கள் . 

விளைவிக்கின்ற ஆபத்துக்கு உள்ளாதல் . 
Incidental matter - இடைவிளைவான விஷ 

Indebted- கடன் பட்டிருக்கிற . 
Incidents of property-- சொத்து அடைகள் , 

Indecent- அடாத ; இழிதகைமையான ; 

கேவலமான ; பண்பற்ற ; வெட்கங்கெட்ட . 
Incidents of rights - உரிமைகளின் அடைகள் . 

Indefinite character-- திட்டவட்டமில்லாத 
Incidents of tax-- வரியின் அடைகள் . 

தன்மை . 
Incitement- ஏவு தல் ; தூண்டுதல் . 

Indemnify- ஈட்டுறுதியளி ; தண்டத் 
'Include- உள்ளடக்கு ; சேர்த்துக்கொள் . தவிர்ப்பு அளி . 
Inclusive - அடங்கிய ; உள்ளடங்கலாக . Indemnity-- ஈட்டுறுதி ; உத்தரவாதம் 
Incompetence- தகுதியின்மை , 

தண்டத் தவிர்ப்பு. 
< Income- வருமானம் . 

Indent- தேவைப்பட்டியல் . 
Income tax - வருமான வரி . 

Independent evidence- ஒருசார்பில்லாத 
Income , taxes on--வருமானத்தின் மீதான 

சாட்சியம் ; சுயேச்சையான சாட்சியம் . 
வரிகள் . 

Independent charge- சுயேச்சையான 
Incompetency- தகுதியின்மை . 

பொறுப்பு . 
Incompetency , to the extent of- தகுதியின் | Independently of-- ஒருசார்பில்லாமலே ; 
மையின் அளவுக்கு . 

சுயேச்சையாக . 
Inconsistency- ஒவ்வாமை . 

Index- குறியீட்டெண் . 
Inconsistent-- ஒவ்வாத ; மாறாக ; முரண் Indian Administrative Service- இந்திய நிர் 
பட்ட ; முரணான . 

வாகத்துறை ஊழியம் . 
Inconsistent with duty- கடமைக்கு மாறாக . 

Indian Coinage Act , 1906-1906ஆம் ஆண்டு 
Inconvenience- அசௌகரியம் ; வசதிக் இந்திய நாணயத் தயாரிப்பு முறைச் 
குறைவு . 

சட்டம் . 
Incorporate- கூட்டு நிறுவன மாகப் பதிவு | Indian Consul- இந்தியத் துணைத் தூதர் . 
செய் ; ஒன்றாகச் சேர் . 

Indian Council of Medical Research-- இந்திய 
Incorporated company- கூட்டு நிறுவன 

மருத்துவ ஆராய்ச்சி மன்றம் . 
மாகப் பதிவு செய்யப்பட்ட கம்பெனி . 

Indian hemp plant- இந்தியக் கஞ்சாச் செடி . 
Incorporation- கூட்டு நிறுவனமாகப் பதிவு Indian Independence Act , 1947-1947ஆம் 
செய்தல் , 

ஆண்டு இந்தியச் சுதந்திரச் சட்டம் . 
Incorporeal property-- நுண்பொருள் ; சூட் 

Indian Lunacy Act - இந்தியப் பைத்தியச் 
சுமப் பொருள் . 

சட்டம் . 
Jicarporeal right-- நுண்பொருளுரிமை . 

Indian Majority Act- இந்திய முதிர்மைச் 
Incorrigible- திருத்த முடியாத . 

சட்டம் . 
Increase- அதிகரித்தல் ; பெருக்குதல் . Indian Medical Council Act-- இந்திய மருத் 
Incriminate- குற்றப்படுத்து . 

துவக் கழகச் சட்டம் . 
Incumbent of an office- பதவியை 

Indian Medicine-- இந்திய மருத்துவம் . 
பவர் . 

Indian Numerals- இந்திய எண்கள் . 
Incur- செலவழி ; மேற்கொள் . 

Indian Penal Code- இந்தியத் தண்டனைச் 
Incurred expenses- செய்யும்படி நேர்ந்த சட்டம் . 
செலவுகள் . 

Indian Pharmacopoeia - இந்திய மருந்தாக்க 
Incurred penalty - பட்ட தண்டனை . 

நூல் . 


வகிப் 


64 


Indian Police Service- இந்தியக் காவல்துறை | Infirmity of mind or body- மனத்தளர்ச்சி 
ஊழியம் . 

அல்லது உடல் தளர்ச்சி . 
Indian Registration Act- இந்தியப் பதிவுச் / Inflict harm- தீங்கிழை . 
சட்டம் . 

Inflict punishment-- தண்டனை வழங்கு . 
Indian Security Press- இந்திய செக்யூரிட்டி | Inflicting- சுமத்தல் ; படுத்துதல் ; விதித்தல் . 
அச்சகம் . 

Infliction of reasonable punishment- நியாய 
Indian Standards Institution- இந்தியத் தரத் 

மான தண்டனையைச் சுமத்துதல் . 
திட்ட நிறுவனம் . 

Influence, bring under his-- அவர் 
Indian State- இந்திய சமஸ்தானம் . 

படுத்துதல் . 
Indian Succession Act- இந்திய வழிமுறைச் Influence , moral- நெறியியல் செல்வாக்கு . 
சட்டம் . 

Influence , exercising evil- செல்வாக்கைத் 
Indication-- சுட்டிக்காட்டுதல் . 

தீயவழியில் செலுத்துதல் , 
Indict-- குற்றஞ்சாட்டு . 

Inform- தெரிவி . 
Indicting for murder-- கொலைக்காகக் Informality- வழக்கமான முறையை அனு 
குற்றஞ்சாட்டுதல் . 

சரியாமை . 
Indignity- அவமதிப்பு . 

Informant- தகவல் கொடுப்பவர் ; 

தகவல் 
Indigo- அவுரி; நீலச்சாயம் . 

தருபவர் . 
Indirect- மறைமுகமான ; நேர்முகமல்லாத . 

Information- தகவல் . 
Individual- தனிப்பட்டவர் ; தனியாள் ; | Infraction- மீறுதல் . 

. 
தனியொருவர் ; தனி நபர் . 

Infraction of any law-- சட்டம் எதனையும் 
Individual and collective activity- தனி மனித 

மீறுதல் . 
ராகவும் கூட்டாகவும் செய்யும் செயல் . | Infringed law- மீறப்பட்ட சட்டம் . 
Individual judgement- சுயமான முடிவு . Ingot- வார்ப்புக்கட்டி . 
Individuals-- தனி நபர்கள் . 

Ingredient --- அமைப்பான் . 
Inducement- தூண்டுதல் . 

Ingress-- நுழைதல் . 
Industrial Dispute —--தொழில் துறை தகராறு . 

Inhabitant -- வசிப்பவர் . 
Industrial and Labour dispute-- தொழில் Inhabitants of an ஒரு பிரதேசத்தின் 

துறை மற்றும் தொழிலாளர் தகராறு . 
Industrial purposes-- தொழிலியல் நோக்கங் | Inhabited house- குடியிருக்கும் வீடு , 
கள் . 

Inherent powers- உள்ளுறை அதிகாரங்கள் . 
Industries-- தொழில்கள் . 

Inheritance- வாரிசுரிமை . 
Industry- தொழில். 

Inhibiting- கட்டுபடுத்தும் . 
Inedible grain- உண்ணத்தகாத தானியம் . 

Initial- சுருக்கொப்பம் . 
Ineligible- அருகதையற்ற . 

Initial order-- முதற் கட்டளை . 
Infancy- பிள்ளைமை . 

Initiated under Sub - Section ( 1), after any 
Infant-- பிள்ளை . 

action is- ( 1 ) ஆவது உட்பிரிவின்படி நட 
Infection of disease , to spread- நோயைத் 

வடிக்கை ஏதேனும் தொடங்கப் 
தொற்றிப் பரவச் செய்தல் . 

பட்டதற்குப் பின்பு . 
Infectious disease - தொற்று நோய் ; 

Initiating or exercising supervision over pro 
தொற்று வியாதி . 

secutions , for-- குற்ற வழக்குகளைத் 
Inference - ஊகம் . 

தொடர்வதற்கு அல்லது குற்ற வழக்கு 
Inferior- கீழ்நிலையிலுள்ளவர் ; மட்ட 

களின் நடப்பைக் கண்காணிப்பதற்கு . 
மான . 

Initiation of proceedings- நடவடிக்கை 
Inferior Court- கீழ்நிலை நீதிமன்றம் . 

களைத் தொடங்குதல் . 
Infirmity-- தளர்ச்சிநிலை ; பலவீனம் , Initiative , on his own- தாமே முற்பட்டு . 


area 


குடிகள் . 


- 


65 


டளை . 


டளை . 


டளை , 


டளை . 


Injunction- ஏவு கட்டளை . 

Insane- புத்திசுவாதீனமற்ற ; பைத்தியம் 
Injunction, interim - 90LİST W TL 

பிடித்த . 
கட்டளை. 

Inscription-- கல்வெட்டு ; பொறித்தல் . 
Iyeration , mandatory - வலியுறுத்துக் 

கட் | Inserting- செருகுதல் ; புகுத்துதல் ; பொருத் 

துதல் ; போடுதல் , 
Injunction , perpetual - நிரந்தர ஏவு கட் Inserting additional conditions therein-- கூடு 

தல் நிபந்தனைகளை அதில் புகுத்துதல் . 
Injunction , prohibitive- தடையுறுத்துக் கட் 

Insolvency--நொடிப்பு நிலை . 

Insolvency and Bankruptcy - 015749.04 
Injunction , temporary - தாற்காலிக ஏவு கட் நிலையும் , வணிக நொடிப்பு நிலையும் . 

Insolvency jurisdiction-- நொடிப்பியல் அதி 
Injures - கேடு உறுத்துகிற விளைவிக்கிற . 

கார வரம்பு . 
Injuring- கேடுண்டாக்குதல் ; சிதைத்தல் , | Insolvent- நொடித்துப்போனவர் . 
Injurious- கெடுதலான; கேடு விளைவிக்கும் . | Insolvent , discharged- விடுவிப்புப் பெற்ற 
Injurious to health- உடல் நலத்துக்கு ஊறு நொடித்துப்போனவர் . 
விளைவிக்கிற . 

Insolvent, undischarged - விடுவிப்புப்பெறாத 
Injury- காயம் ; கேடு . 

நொடித்துப்போனவர். 
Injury of substantial nature --- பெருமள | Inspection- ஆய்வு ; பார்வையிடுதல் . 
விலான கேடு . 

Inspection , local- தல விசாரணை . 
Injury , suffered- கேடுற்ற . 

Inspection memorandum- ஆய்வு விவரக் 
Injury without damage (Injuria sine damno ) குறிப்பு . 
--சேதமற்ற கேடு . 

Inspection of any place- இடம் எதையும் 
Inland waterways- உள்நாட்டு நீர்ப்பாதை ஆய்வு செய்தல் . 
கள் . 

Inspection of schools- பள்ளிகளை ஆய்வு 
Inlet - நுழைவாயில் . 

செய்தல் . 
Inmate- ள்ரளும்றைபவர் . 

Inspector- ஆய்வாளர் . 
Inmate of a brothel-- ஒரு விபசார விடுதியில் | Inspector General of Prisons- சிறைத் 
உறைபவர் . 

துறைத் தலைவர் . 
Inn -Keeper- வழிப்போக்கர் விடுதி நடத்து 

Inspired- உயிர்ப்பூட்டிய . 
பவர் . 

Instance - சந்தர்ப்பம் ; தடவை . 
Innocent - ஏதுமறியாத ; குற்றமில்லாத 

Instance , at his own அவரே முன் வந்து . 

Instance , first - முதல் எடுப்பு : முதற்படி . 
Innocent person- குற்றமற்றவர் ; நிரபராதி . 

Instead of - பதிலாக . 
Inoperative - செயற்பாடற்றிருக்கிற . 

Instigate - தூண்டு. 
Inoperative , it shall be void and- அது விழ 

Institute - நிலையம் . 
லாகிச் செயற்பாடற்றுப்போகும் . 

Institute a search- சோதனை நடத்து . 
Inorganic matter- கரியமில்லாத பொருள் . 

Instituted- தொடரப்பட்ட . 
In -patient- உள்ளுறை நோயாளி . 

Institution- நிறுவனம் ; தொடுத்தல் . 
Inquest- பிரேத விசாரணை . 

Institution of a suit- உரிமை வழக்கு 
Inquire and decide - விசாரித்துத் தீர்மானம் 
செய் . 

தொடுத்தல் . 
Inquiry- பரிசீலனை ; விசாரணை . 

Instruct- ஏவுரை செய் . 
Inquisitorial as possible , as little- இயன்ற 

Instruction-- அறிவுறுத்தல் ; கற்பித்தல் ; 
அளவுக்குக் கடுஞ்சோதிப்பு 

போதனை ; ஏவுரை . 

இல்லாத 
முறையில் . 

Instructor - பயிற்றுநர் . 
128A - 1--12 


2 


66 


in a 


Instrument-- கருவி ; சாசனம் ; பத்திரம் ; | Inter - St trade and commerce-- மாநிலங் 
முறையாவணம் . 

களுக்கிடையேயான வர்த்தகமும் வாணி 
Instrument for counterfeiting- கள்ளத் தயா 

கமும் ; மா நிலங்களுக்கிடையேயுள்ள 
ரிப்புக்கான கருவி /சாதனம் . 

வர்த்தகமும் வாணிகமும் . 
Instrument of accession - இணைப்புச் 

Intercourse உடலுறவு ; 

தொடர்பு ; 

போக்குவரவு . 
சாசனம் . 

Intercourse of vessels 

state of 
Instrument of gaming- சூதாட்டக் கருவி . 

quarantine with 

the shore or 

with 
Insubordination- கீழ்ப்படியாமை . 

other vessels , for regulating the - கட்டாய 
Insult- பழி ; பழித்தல் . 

ஒதுக்கிவைப்பு நிலையிலுள்ள கலங்கள் , 
Insulting statement - பழிப்புரை . 

கரையுடன் அல்லது வேறு கலங்களுடன் 
Insurance- காப்பீடு , 

தொடர்பு கொள்வதை ஒழுங்குபடுத்து 

வதற்காக . 
Insurance Act-- காப்பீடு சட்டம் . 

Intercourse within the territory of India 
Insurance Corporation-- காப்பீட்டியல் 

இந்தியாவின் ஆட்சிமண்டலத்திற்குள் 
கூட்டு நிறுவனனம் . 

போக்குவரவு . 
Insurrection- புரட்சி . 

Interest-- அக்கறை ; உரிமை ; 

நலன் ; 
Integration- ஒருமைப்பாடு . 

பாத்தியதை ; வட்டி . 
Integrity --முழுமை ; ஒருமைப்பாடு . Interest , absolute-- வரம்பிலா பாத்தியதை, 
Integrity of India, for upholding the sover- | Interest , limited -வரம்புடை பாத்தியதை . 
eignty and - இந்தியாவின் பேரரசாண்மை Interest of discipline , in the- கட்டுப்பாட் 
யையும் ஒருமைப்பாட்டையும் பேணிக் 

டைக் காக்கும் பொருட்டு . 
காப்பதற்காக . 

Interest of justice , in the- நீதி நலத்தின் 
Intellectual character- அறிவின் தகைமை . பொருட்டு . 
Intelligence - தகவல் ; வேவுச் செய்தி . Interest of the public- பொதுமக்களின் நலன் . 
Intelligible characters - புரியும்படியான | Interested- அக்கறை கொண்ட , 
எழுத்துக்கள் . 

Interests of minorities-சிறுபான்மையினரின் 
Intend- உட்கருத்துக் கொள் . 

உரிமைகள் . 
Intended- உட்கருத்துக்கொண்ட ; கருதப் Interfere- குறுக்கிடு ; தடை 

செய் ; 

தலை 
பட்ட ; கருதிய . 

யிடு ; நிலை குலை ; 
Intended for sale - விற்பனை செய்யக் கரு Interim injunction- இடைக்கால ஏவுகட் 

தப்பட்ட , 
Intended to be done- செய்யக் கருதப்படும் , Interim order-இடைக்காலக் கட்டளை . 
Intention- உட்கருத்து ; கருத்து . 

Interlocutory order- இடைநிலைக் கட்டளை , 
Intentionally- உட்கருத்துடன் , 

Intermediary-இடை உரிமையாளர் . 
Intentionally omitting to produce a docu- Intermediate custody- இடை 

நிலைப் பாது 
ment-- பத்திரத்தை நினைந்தே கொண்டு 

காப்பு . 
வரத் தவறுதல் . 

Intermediate facts- இடைநிலைச் சங்கதிகள் . 
Inter - State Council - மாநிலங்களுக்கு இடை 

Intermediate persons , several - 9 LU UGT GT 
அமை மன்றம் . 
Inter - State 

பல ஆட்கள் . 
migration- மாநிலங்களுக் 
கிடையே வலசை பெயர்தல் . 

Internal communication between rooms 

அறைகளுக்கிடையேயுள்ள 
Inter - State quarantine-- மாநிலங்களுக் 

உள்வழி 
கிடையே கட்டாய ஒதுக்கிவைப்பு . 

தொடர்பு . 
- Inter - State ' rivers - மாநிலங்களிடையே 

Internal disturbance-உள்நாட்டுக் குழப்பம் . 
செல்லும் ஆறு ; மா நிலங்களுக்கிடையே International agreement- பன்னாட்டு உடன் 
யான ஆறு . 

பாடு 


டளை . 


67 


வாய் 


படி செய் . 


International Trade- பன்னாட்டு வணிகம் . Intoxicating liquor- போதையூட்டும் மது 
International conference- பன்னாட்டு 

பானம் . 
மாநாடு . 

Intoxication- போதை . 
International dispute- நாடுகளிடையே Introduce-- அறிமுகம் செய் ; கொணர் 
யள்ள தகராறு . 

புகுத்து . 
International form of numerals- எண்களின் Introducing Money Bill-- பண மசோதா 
பன்னாட்டு வடிவம் . 

வைக் கொணர்தல் . 
International peace- நாடுகளிடையே அமைதி . | Introducing new matters- புதிய விஷயங் 

களைப் புகுத்துதல் , 
International law-பன்னாட்டுச் சட்டம் . 

Introduction- அறிமுகம் ; அறிமுகப்படுத் 
Interpose- குறுக்கிடு . 
Interpretation- பொருள்கோள் ; 

பொருள் 

துதல் ; புகுத்துதல் ; முன்னுரை . 
கோள் செய்தல் ; வாய்வழி மொழி Introductory- முன்னுரையாக , 
பெயர்ப்பு . 

Intrude- வலியத் தலையிடு . 
Interpretation clause- பொருள்கோளுக்கான Inundation- வெள்ளத்தில் மூழ்கடித்தல் ; 
வகைமுறை 

வெள்ளப் பெருக்கம் . 
Interpreter- மொழிபெயர்ப்பாளர் ; 

Invalid உடல் 

ஏலாமை ; செல்லத்தக்க 
வழி மொழிபெயர்ப்பவர் ; விளக்கம் 

தன்று ; செல்லத்தகாதது ; செல்லாத . 
சொல்பவர் . 

Invalidate- செல்லாததாக்கு ; செல்லாத 
Interrogation- வினாவுதல் . 
Interrogatories- விடுவினாக்கள் . 

Invalidity- செல்லாத் தன்மை . 
interrupt- தடை ஏற்படுத்து . 

Invention- கண்டுபிடிப்பு . 
Interruption - குறுக்கீடு . 

Inventory- விவரப்பட்டியல் . 
Interval ( time ) - தவணை . 

Invest- சூட்டு ; முதலீடு செய் . 
Interval for rest- இளைப்பாறுவதற்கான Invested by law- சட்டத்தின்படி சூட்டப் 
இடைடவேளை . 

பட்டுள்ள . 
Intervals- கால டைவெளிகள் ; காலாந் Invested with 

powers- அதிகாரங்கள் 
தரங்கள் . 

சூட்டப்பட்ட . 
Intervals as may be directed , make report at | Investigate- பரிசீலனை செய் ; புலனாய்வு 
such- உத்தரவிடப்படலாகும் காலாந்த செய் ; விசாரணை செய் . 
ரங்களில் அறிக்கை செய் . 

Investigate the case- வழக்கைப் புலனாய்வு 
Intervals , at- இடைக்காலங்களில் . 

செய் . 
Intervene- இடைப்படு ; இடையிடு . 

Investigation- ஆய்வு ; 

பரிசீலனை ; 

புல 
Intervene between two sittings , six months னாய்வு . 
shall not- இரண்டு அமர்வுகளுக்கு ஊடே | Investigation , Central Bureau of Intelligence 

ஆறு மாதங்கள் இடைப்படுதல் ஆகாது . and- வேவுச்செய்தி மற்றும் புலனாய்வுத் 
Interview- பேட்டி காணுதல் ; பேட்டிய துறை மத்திய அலுவலகம் . 
ளித்தல் , 

Investigation powers-- புலனாய்வு செய்வதற் 
Intestacy- உயில் எழுதாது இறத்தல் . 

கான அதிகாரங்கள் . 

Invitation of tender , by- ஒப்பந்தப்புள்ளி 
Intimation - செய்தி ; தகவல் . 

வேண்டுகோள் மூலம் . 
Intimation ,under- தகவல் கொடுப்பதோடு . 

Invoice--விலைப்பட்டி . 
Intimidation- மிரட்டல் ; மிரட்டுதல் . 

Involved- உள்ளடக்கிய . 
Intoxicant-- போதையூட்டும் பொருள் . 

Involving- உள்ளாகக்கூடிய . 
Intoxicating drink- போதை தரும் பானம் . 

Involving decisions according to customary 
Intoxicating drug - போதையூட்டும் 

law - வழக்காற்றுச் சட்டத்தின்படி முடி 
மருந்துச் சரக்கு . 

வெடுத்தலை உள்ளடக்கியதாயிருக்கின்ற 
128A - 1--12A 


68 


Iron and steel- இரும்பு மற்றும் எஃகு . 

. 

It is in danger of perishing - அழிந்து விடக் 
Ironically- மறைமுக நிந்தனையாக . 

கூடிய ஆபத்தில் அது இருக்கிறது . 
Irreconcilable-- ஒவ்வாத ; QUIG55 It is necessary or expedient so to 

do- அவ் 

வாறு செய்வது அவசியம் அல்லது உகந் 
முடியாத . 
Irregular- முறைகேடான . 

தது . 
Irregularity- முறைகேடு . 

It shall apply to cases referred to- அது குறிப் 

பிடப்பட்ட வழக்குகளின் மீது இயங்கு 
Irrigation- நீர்ப்பாசன அமைப்பு ; பாசனம் . 

தல் வேண்டும் . 
Isolate- தனிப்படுத்து . 

It shall be accompanied by a copy of record 
Isolation - பிரித்துத் தனியாக வைத்தல் . 

பதிவின் நகல் ஒன்று அதனுடன் 
Issue - இதழ் ; பிறப்பி ; வழங்கு . 

செல்லுதல் வேண்டும் . 
Issue an order- கட்டளையொன்றைப் It shall become void and inoperative 
பிறப்பி / வழங்கு . 

அது விழலாகிச்செயற்பாடற்றுப்போகும் . 
Issue of newspaper- செய்தித்தாளின் இதழ் . It shall come into force - அது /இது அம 
Issue of money - பணத்தை வழங்குதல் . லுக்கு வருதல் வேண்டும் . 
Issue of notification - அறிவிக்கையைப் Tt shall have effect-- அது / இது அமலுக்கு 
பிறப்பித்தல் . 

வருதல் வேண்டும் . 
Issue of search warrants - சோதனைக் கட் It shall have no effect - அது/ இது அமலுக்கு 
டளைகள் பிறப்பித்தல் . 

வராதிருத்தல் வேண்டும் . 
Issue slip - வழங்குச் சீட்டு . 

It will take effect- அது அமலுக்கு வரும் . 
Issued Authority- அதிகாரச் சீட்டு வழங்கப் 
பட்ட 

Item- இனம் . 
It is continued- இது தொடர்ந்து இருக் It inerant food - stalls - ஊர் ஊராகச் செல் 
கச் செய்யப்படுகிறது . 

லும் உணவுக் கடைகள் . 
It is hereby enacted as follows - 497607 01 (1 ) 

மாறு இதன் மூலம் இயற்றப்படுகிறது . 


J 


Jaggery- பனை வெல்லம் . 

Journey time from the place of arrest 
Jail - சிறைச்சாலை . 

கைது செய்த இடத்திலிருந்து பயண 
Jail custody- சிறைக்காவல் . 

நேரம் . 
Jailor- சிறை அலுவலர் . 

Judge - நீதிபதி ; நீதியர் ; நீதியார் . 

Judge , City Civil Court -- நகர உரிமை 
Jain ; -ஜைனர் ; சமணர் . 

வழக்கு நீதிமன்ற நீதிபதி . 
Jam- பாகு . 

Judges are equally divided in opinion , if .-- 
Jelly crystals- கெட்டியான பழப்பாகுப் கருத்தால் வேறுபடும் நீதிபதிகளின் எண் 
படிகங்கள் . 

ணிக்கை சரிசமமாக இருக்குமானால் . 
Jeweller- கடிகாரம் பழுதுபார்ப்பவர் ; நகை Judging for himself, recovering 

this.pexer 
Joinder of charges - குற்றச்சாட்டுகளை சக்தியைத் திரும்பப் பெறுதல் . 
ஒன்று சேர்த்தல் . 

Judging to the best of one's ability- ஒருவர் 
Joining time- சேருதற்காலம் . 

தமது முழுத் திறமையையும் பயன் 

படுத்தித் தீர்மானித்தல் . 
Joint- இணை ; கூட்டு ; மூட்டு . 

Judgment - கருத்து ; தீர்ப்பு ; நிதானிப்பு ; 
Joint Commission- கூட்டு ஆணையம் . 

முடிவு . 
Joint family- கூட்டுக் குடும்பம் , 

Judgment , Delivering of --தீர்ப்பு வழங் 
Joint Jailor - கூட்டுச் சிறை அலுவலர் . 

குதல் . 

Judgment of the Magistrate, likely to cause 
Joint sitting - கூட்டு அமர்வு . 

a breach of peace in the-- நடுவரின் கருத் 
Joint State Public Service Commission- தில் அமைதிக் குலைவை விளைவிக்கக் 
கூட்டு மாநில அரசூழியத் தேர்வு 

கூடியதாக . 
ஆணையம் . 

Judgment ,, pronounced - பகரப்பட்ட 
Joint owner- கூட்டுச் சொந்தக்காரர் . 

தீர்ப்பு , 
Jointly- சேர்ந்தரணையாக . 

Judgment , signing தீர்ப்பில் ஒப்பமிடுதல் . 
Jointly and severally-- கூட்டாகவும் தனித் 

Judicial function- நீதித்துறை அலுவல் .. 
தனியாகவும் . 

Judicial notice , taking- நீதிமுறையில் 
Journal-- குறிப்பேடு; நடவடிக்கைக் குறிப் 

கவனத்தில் எடுத்துக் கொள்ளல் . 
பேடு ; பத்திரிகை . 

Judicial Magistrate- நீதித்துறை நடுவர் . 


70 


கவ 


Judicial Magistrate of the First Class - நீதித் Jurisdiction to inquire into the offence- குற் 
துறை முதல் வகுப்பு நடுவர் . 

றத்தை விசாரணை செய்வதற்கான அதி 
Judicial office- நீதித்துறைப் பதவி . 

கார வரம்பு . 
Judicial proceeding- நீதி நடவடிக்கை ; 

Jurist - சட்ட வல்லுநர் . 
நீதித்துறை நடவடிக்கை ; நீதி மன்ற Juror- சான்றாயர் . 
நடவடிக்கை ; நீதிமுறை நடவடிக்கை . 

Jury - சான்றாயம் . 
Judicial process - நீதிமுறைக் கட்டளை . Just - நியாயம் ; நியாயமான . 
Judicial service -- நீதித்துறை ஊழியம் . Just and proper- நியாயமானதும் தகுதியா 
Judicially - நீதி முறையில் . 

னதுமான . 
Judicially -- noticeable- நீதிமுறையில் Just and reasonable- முறையானதும் நியா 
னத்திற்கு எடுத்துக் கொள்ளத்தக்க . 

யமானதுமான . 
Judicial stamp- நீதிமன்ற முத்திரை . 

Just excluse-- நியாயமான முகாந்திரம் . 
Judiciary: - நீதித்துறை . 

Justice - நீதி . 
Junior approved school - ஒப்புதல் அளிக் | Justice , failure of- நீதி தவறுகை ; நீதி 
கப்பெற்ற இளநிலைப் பள்ளி , 

தவறுதல் , 
Junior Commissioned Officer - ஆணை Justice , in the interest of- நீதி நலன் கருதி . 
பெற்ற இளநிலை அலுவலர் . 

Justice of the Peace-- அமைதி காப்பு 
Jurisdiction - அதிகாரம் ; அதிகாரவரம்பு . 

நடுவர் . 
Jurisdiction , exercise - அதிகார வரம்பு Justification - நியாயப்படுத்துதல் . 
செலுத்து . 

Justify- சரியென்று காட்டு ; நியாயமென 
Jurisdiction, and power- அதிகார வரம்பும் 
அதிகாரமும் . 

Jute products-- சணல் பொருள்கள் . 
Jurisdiction exercisable by Court - நீதி 

Juvenile Court--இளையோர் நீதி மன்றம் . 
மன்றத்தால் செலுத்தத்தக்க அதிகார 
வரம்பு . 

Juvenile delinquent - இளங்குற்றவாளி, 
Jurisdiction extended by law-- சட்டத்தின் 

Juvenile offender- இளங்குற்றவாளி . 
மூலம் விரிவாக்கப்பட்ட அதிகார வரம்பு . Juvenile , youthful offender and young 
Jurisdiction , insolvency: - நொடிப்பியல் அதி person - இளையோர் , இளவயதுக் குற்ற 
கார வரம்பு . 

வாளி , இளம் பருவத்தினர் . 


நிரூபி . 


K 


தம் 


வசம் 


Keep - நடத்துதல் ; வைத்தல் . 

Kitchen staff-- ச--சமையலறைப் 

பணியா 
Keep in confinement - அடைத்து வைத்தி 

ளர்கள் . 
ருத்தல் . 

Knowing or has reason to believe , person 
Keep peace-- அமைதி பேணு . 

--அறிந்திருக்கிற 

அல்லது நம்புவ 
Keeping- காத்தல் ; பேணு . 

தற்க்குக் காரணம் பெற்றிருக்கிற ஆள் . 
Keeping a gaming house- சூதாட்ட 

Knowingly : - அறிந்தே . 
விடுதியை வைத்து வருதல் . 

Knowledge: -- அறிவு ; தெரிந்தது ; தெரிவது ; 
Keeping any fire- தீ எதனையும் பேணுதல் . அறிவு றுகை , அறிவுறுதல் . 
Keeps or has in his possession , he-- அவர் | Knowledge, anything which came to his 

வைத்திருக்கிறார் அல்லது அவருடைய அறிவுக்கு எட்டிய விஷயம் 
கொண்டிருக்கிறார் . 

எதுவும் . 
Kept for sale- விற்பனைக்கு வைக்கப்பட் 

வைக்கப்பட் Knowledge , facts especially within his 
டுள்ளது - 

அவருடைய அறிவுக்கு மாத்திரமே 
Kept out of the way by the adverse party , 

தெரிந்துள்ள சங்கதிகள் . 
-கிட்டாதபடி 
person 

of a fact - ஒரு 
எதிர் தரப்பின Knowledge 

சங்கதியைப் 
ரால் தடுத்து வைக்கப்பட்டவர் . 

பற்றிய அறிவு . 
Kid - வெள்ளாட்டுக்குட்டி . 

Knowledge of the witness , from their 

சாட்சியைப் பற்றி அவர்கள் தெரிந்த 
Kidnap- கவர்ந்து செல் ; பிள்ளை பிடி . 

திலிருந்து . 
Kidnapping- கவர்ந்து செல்லுதல் ; பிள்ளை 
பிடித்தல் . 

Knowledge , proving facts from his 

அவருக்குச் சொந்தமாகத் தெரிந்ததி 
Kill . - கொல் . 

லிருந்து சங்கதிகளை நிரூபித்தல் , 
Kind -- au 

Known as-- வழங்கப்பட்ட ; வழங்கப் 
Kind , in- பண்டமாக . 

பெற்ற . 
Kind , whether in money or 

in- பண 

Known as ............ to be -... என்று வழங்கப் 
மாகவோ பண்டமாகவோ . 

பட வேண்டிய . 
Kindle fire -- தீயைக் கிண்டிவிடு . 

Known by whatever name --- என்ன பெயரில் 
Kitchen - அடுக்களை ; சமையலறை . 

வழங்கப்பட்டாலும் . 


Own 


--வகை . 


-3 


L 


Label - குறிப்புச்சீட்டு ; பெயர்ச்சீட்டு . Landed property-- நிலச் சொத்து . 
Labour- உழைப்பு ; தொழிலாளர் . 

Landing place- இறங்கும் தளம் . 
Labour dispute- தொழிலாளர் தகராறு . Lands Ceiling Act-- நிலங்கள் உச்சவரம்புச் 
Labour , hard- கடுமையான உழைப்பு . 

சட்டம் . 
Laid before ine , information has been- Language , genius of the- மொழியின் தனி 

யியல்பு . 
என் முன் தகவல் தாக்கல் செய்யப்பட் 
டிருக்கிறது . 

Language , official- ஆட்சிமொழி . 
Laid down ,, at the rate- விதிக்கப்பட்ட Language , regional- பிராந்திய மொழி . 
வீதத்தில். 

Language , the judgment- தீர்ப்புக்குரிய 
Laid , no suit shall be- ஒரு 

வழக்கும் மொழி ; தீர்ப்பு மொழி . 
தொடரப்படுதல் ஆகாது . 

Language in use- வழங்கி வரும் மொழி . 
Lanb- செம்மறிக்குட்டி ; செம்மறியாட் Land tenure- நிலவுரிமை முறை . 
டுக்குட்டி , 

Language of record- பதிவு மொழி ; 
Lancet- அறுவைக்கத்தி , 

வுக்குரிய மொழி . 
Land Acquisition Act- நிலம் ஈட்டுதல் 

Language of the Court- நீதிமன்ற மொழி . 
சட்டம் . 

Language used in document is plain- பத்தி 
Land for pasture-- மேய்ச்சல் நிலம் . 

ரத்தில் பயன்படுத்தப்படும் 
Land force - நிலப்படை . 

மானது தெளிவுள்ளது . 
Land holder- நிலம் வைத்திருப்பவர் . Lapse-- ஓய்ந்து போதல் ; காலாவதியாதல் . 
Land holding - நில உடைமை . 

Lapse of period of limitation -- 5T QUITOU 

காலாவதி 
Land records- நிலம் சம்பந்தமான 

கழிதல் . 
ஆவணங்கள் . 

Lapse to the Government , shall- அரசாங்க 
Land reform - நிலச் சீர்திருத்தம் , 

வுடைமையாதல் வேண்டும் . 

Large , be at- சுதந்திரமாக இரு . 
Land revenue- நிலத்தீர்வை ; நிலவரி ; 
நில வருவாய் , 

Large number , in - அதிக எண்ணிக்கையில் , 

Lascivious-- காமத்தைத் 
Land - lord- நிலக்கிழார் ; நிலச்சுவான் தார் . 

தூண்டக்கூடிய . 

Lash- சவுக்கால் அடி . 
Land - mark- நிலக்குறி ; நில எல்லைக்குறி . 

Last foregoing section- முன் சென்ற 
கடை 
Land revenue , arrears of - நிலவரிப் பாக்கி . 

சிப் பிரிவு . 


வாசக 


73 


கடை 


Last mentioned 

person- கடைசியாகச் Laying down special provisions --சிறப்பு 
சொல்லப்பட்டவர் . 

வகைமுறைகளை விதித்தல் . 
Last preceding census- முந்திய கடைசி Leading question- விடை பொதி வினா . 
மக்கள்தொகைக் கணக்கெடுப்பு . 

Leading to a reasonable suspicion , circums 
Last preceding section-- முந்திய 

tances-- நியாயமான ஐயத்தை 

உண் 
பிரிவு . 

டாக்கும் சூழ்நிலைகள் . 
Last sitting கடைசி அமர்வு . 

Leading to the institution of the enquiry , 
Lateral support-- பக்கவாட்டு ஆதாரம் . 

information - விசாரணையைத் தொடர் 
Laundry- -சலவைச்சாலை . 

வதற்குக் காரணமாக இருக்கும் தகவல் . 
Law - சட்டம் . 

Lead to- இட்டுக்கொண்டு செல் ; 

காரணமாக இரு . 
Law and order- சட்டமும் ஒழுங்கும் . 

Leaflet-- சிற்றிதழ் ; சிற்றேடு . 
Law , administration of- சட்ட நிர்வாகம் . 

Lease- குத்தகை . 
Law ,, adiministrative- நிர்வாக 

முறைச் 

Leave-- அனுமதி ; விடுப்பு . 
சட்டம் . 

Leave book-- விடுப்புப் புத்தகம் . 
Law , declared-- விளம்பப்பட்ட சட்டம் . 
Law , established by- சட்டப்படி நிறுவப் 

Leave of absence-- வாராமை விடுப்பு . 
பட்ட . 

Leave of court- நீதிமன்ற அனுமதி . 
Law in force-- அமலிலிருக்கும் சட்டம் . Leave with wages register- கூலியுடன் கூடிய 
Law , making of - சட்டம் இயற்றுதல் . 

விடுப்புப் பதிவேடு . 
Law of Nations - சர்வதேசச் சட்டம் . 

Left open , area -- திறப்பாக விடப்பட்ட 
Law of procedure- நடைமுறைச் சட்டம் . 

பிரதேசம் / இடம் . 
Law of the State --அரசின் சட்டம் . 

Legal adviser - சட்ட ஆலோசகர் . 

Legal affairs- சட்ட விவகாரங்கள் . 
Law , in due course of- சட்டத்தின் 
முறையான பாக்கில் , 

Legal aid -- சட்ட உதவி . 
Lawful- சட்டபூர்வமான . 

Legal application- சட்டப்படியான விண் 
Lawful consignments - சட்டபூர்வமாக 
அனுப்பப்படும் சரக்குகள் . 

Legal authority --சட்டப்படியான அதிகார 

சட்டப்படியான அதிகார 
Lawful custody- சட்டபூர்வமான காவல் ; 

உரிமை . 
சட்டபூர்வமான பாதுகாப்பு . 

Legal character - சட்டப்பாங்கு ; சட்ட 
Lawful excuse --- சட்டபூர்வமான காரணம் . பூர்வமான தகுதி ; சட்டபூர்வமான 
Lawful guardian- சட்டபூர்வமான 

தன்மை . 
பாளர் . 

Legal character , duties of a-- சட்டப் 
Lawful means சட்டபூர்வமான வழிகள் . பாங்குடைய கடமைகள் , 
Lawful power- சட்டபூர்வமான அதிகாரம் . | Legal condition- சட்ட நிபந்தனை . 
Lawfully- சட்டப்படியாக ; சட்டபூர் Legal custody- சட்டபூர்வமான 

காப்பு . 
Lawfully compound- சட்டப்படி சமரச 

Legal incapacity- சட்டப்படியான 

தகுதி 
மாகத் தீர்த்துக்கொள் . 

யின்மை ; சட்டப்படியான திறனின்மை . 
Lawyer- வழக்கறிஞர் . 

Legal keeper- சட்டப்படி வைத்திருப்பவர் . 
Lay-- தாக்கல்செய் ; வை . 

Legal liability- சட்டப்படியான கடப்பாடு . 

Legal matter- சட்ட விஷயம் . 
Lay before the court - நீதிமன்றத்தின் முன் 

தாக்கல் செய் ; நீதி மன்றத்தின் முன் | Legal practitioner-- சட்டத் தொழி 
னிலையில் 

நீதி மன்றத்தின் லாற்றுநர் ; சட்டத் தொழிலாற்று 
முன் வை . 

பவர் . 
Lay off- நிற்பாட்டி வைத்தல் . 

Legal proceeding- சட்ட நடவடிக்கை . 


போ 


ணப்பம் . 


ஆயம் ; 


காப் 


பாது 


வமாக . 


வை ; 


128A - 1--13 


74 


தண் 


டனை . 


> 


எதனின் 


Legal, process- சட்டமுறைக் கட்டளை ; | Legitimate origin - முறைப்படியான 
நீதிமுறைக் கட்டளை. 

தொடக்கம் . 
Legal profession-சட்டத்தொழில். 

Lessee- குத்தகை எடுப்பவர் . 
Legal punishment - சட்டப்படியான Lessor- குத்தகை விடுபவர் . 

Let off , admonish and- கண்டித்து விட்டு 
Legal remuneration-- சட்டப்படியான 

விடு . 
ஊதியம் . 

Letter duly addressed to " A " 
Legal representative- சட்டப்படியான/ விற்கு முறையாக முகவரியிடப்பட்ட 
சட்டபூர்வமான பிரதிநிதி . 

கடிதம் . 
Legal right- சட்டப்படியான உரிமை . Letter of credit- நாணய உறுதிக்கடிதம் . 
Legality -- சட்டசீலம் ; சட்டபூர்வமான Levels , appropriate- உரிய நிலைகள் . 
தன்மை . 

Levied-- வசூலிக்கப்பட்டது ; விதிக்கப் 
Legality, correctness or propriety of any பட்டது . 
finding- முடிபு 

சட்டசீலம் , Levy- கட்டாயக் கொள்முதல் ; வசூல் ; 
சீர்மை அல்லது பொருத்தமுடைமை . 

விதித்தல் ; விதிப்பு . 
Legality of seizure-- கைப்பற்றுகையின் | Levy of fine - அபராதம் வசூலித்தல் 
சட்ட சீலம் . 

விதித்தல் . 
Legality of sentence --- தீர்ப்புத்தண்டன்ை | Levy of sales tax- விற்பனை வரி வசூலித்தல் / 
யின் சட்டபூர்வமான தன்மை . 

விதித்தல் . 
Legally- சட்டப்படி . 

Levy sugar --- விதிப்புச் சர்க்கரை . 
Legally bound--சட்டப்படி கட்டுப்பட்ட , 

Liability- கடப்பாடு . 
Legally competent-- சட்டப்படி தகுதி | Liable to bear- பொறுப்பேற்கவேண்டிய . 
வாய்ந்த . 

Liable to be proceeded against and punished 
Legatee - உயில்வழி உரிமையர் . 

accordingly--. அதற்கிணங்க நடவடிக்கை 
Legible condition- தெளிவாகத் தெரியும் எடுக்கப்படுவதற்கும் அதன்படியே தண் 
நிலை . 

டிக்கப்படுவதற்கும் ஆளாதல் , 
Legibly- புரியும்படியாக 

Liable to forefeiture- தண்டஇழப்புக்கு 
Legislate-- சட்டம் இயற்று . 

உள்ளாகிற . 
Legislation- சட்டம் இயற்றுதல் . 

Liable to pay - செலுத்தும் கடப்பாடுள்ள . 
Legislative Assembly- சட்டமன்றப் 

Libel- எழுத்து வழி அவதூறு . 
பேரவை . 

Libel and slander- எழுத்து வழி அவதூறும் 
Legislative Council- சட்டமன்ற மேலவை . வாய்மொழி அவதூறும் . 

Libellous character- எழுத்துவழி 
Legislative function ---சட்டத்துறை 
அலுவல் . 

தூறுக்கு இலக்கான பாத்திரம் . 

Liberation- விடுதலை . 
Legislative power- சட்டம் இயற்றும் அதி 

Libertine- ஒழுக்கக்கட்டுப்பாடற்றவர் ; 

கட்டுப்பாட்டுக்குட்படாதவர் . 
Legislative - procedure- சட்டம் இயற்று 
வதற்கான நடைமுறை . 

Liberty-- சுதந்திரம் . 

Liberty of belief- கோட்பாட்டுச் சுதந்திரம் . 
Legislative public officers--- சட்டமன்றத் 
துறைப் பொது அலுவலர்கள் . 

Liberty of expression - வெளியீட்டுச் சுதந் 

திரம் . 
Legislative relation- சட்டம் இயற்றுவது | Liberty of faith- சமய சுதந்திரம் . 
பொறுத்த உறவு . 

Liberty of thought- சிந்தனைச் சுதந்திரம் . 
Legislature- சட்டமன்றம் . 
Legitimate child- முறைப்படி பிறந்த 

Liberty of worship- வழிபாட்டுச் சுதந்திரம் . 
குழந்தை . 

Library- நூலகம் . 


அவ 


காரம் . 


75 


Licellce- உரிமம் 

Limits of variability-- வேறுபடும் தன்மை 
Licensee- உரிமம்பெறுநர் ; உரிமம் பெறு 

யின் வரம்புகள் , 
பவர் . 

Line ofcommunication- செய்தித்தொட்ர்பு 
Licensing authority- உரிமம் வழங்கும் 

- போக்குவரத்துப்பாதை . 
அதிகார ஆயம் ; உரிமம் வழங்கும் 

Line of navigation- கப்பல் பாதை . 
அதிகாரம் . 

Lineal descendant- நேர்வழிச் சந்ததி , 
Licensor- உரிமம் வழங்குநர் ; உரிமம் 

Lingayat- லிங்காயத் . 
-- வழங்குபவர் .. 

Linguistic diversities-- மொழிவேற்றுமைகள் . 
Lie , appeal shall- மேல்முறையீடு செய்வதற் Linguistic minority- மொழிச் சிறுபான்மை 
குரிய தாகும். 

யினர் . 
Lie , no action shall- எந்த நடவடிக்கையும் 
தொடரப்படுதல் ஆகாது . 

Liquid -- திரவம் . 
Lie , no suit shall- ஒரு வழக்கும் தொடர்தல் 

Liquidator- கலைப்பாளர் . 
ஆகாது ; ஒரு வழக்கும் போடுதல் ஆகாது . 

Liquor-- மது . 
Lien-- பற்றுரிமை . 

List-- பட்டியல், 
Life - convict- ஆயுட்கைதி ; ஆயுட்சிறைக் 

List , Concurrent- பொதுப்படைப் பட்டியல் . 
கைதி . 

List , State- மா நிலப் பட்டியல் . 
Light - house ---கலங்கரை விளக்கம் ; விளக்கு List , Union- ஒன் றியத்துப் பட்டியல் . 
மண்டபம் . 

Literature, medical - மருத்துவப் 
Light -ship- விளக்குக் கப்பல் , 

பிரசுரங்கள் . 
Like cases 

அதேபோன்ற சந்தர்ப்பங்கள் . Lithographed- கல்லச்சு முறையில் தயாரிக் 
Like period- அதேபோன்ற கால அளவு ; 

கப்பட்ட . 
ஒத்த கால அளவு . 

Livelihood- ஜீவனோபாயம் . 
Likelihood of causing death- சாவை அநேக Live - stock-- கால்நடை . 
உண்டாக்கக்கூடிய நிலை . 

Living in adultery-- கற்புப் பிறழ்ந்த நிலையில் 
Likely-- அநேகமாக . 

வாழ்தல் . 
Likely to endanger-- அநேகமாக ஆபத்தை Living person – உயிருடன் உள்ளவர் . 
விளைவிக்கக்கூடிய . 

Living creature- உயர்வாழ் பிராணி ; உயி 
Limit- எல்லை ; கட்டுப்படுத்து ; வரம்பு : 

ரினம் . 
வரம்புகட்டு , 

Living quarters-- வசிக்குமிடம் . 
Limit the extent of the provisions- வகை Living wage-- பிழைப்புக்குப் போதிய கூலி . 

முறைகளின் வீச்சைக் கட்டுப்படுத்து . Loading--- சரக்கு ஏற்றுதல் . 
Limitation-- காலவரம்பு ; காலாவதி ; 

Loan- கடன் . 
வரம்பு ; வரையறை . 

Loathsome disease-- அருவருக்கத் தக்க 

வியாதி 
Limitation for taking cognizance of a case 

ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் | Local area- வட்டாரப் பிரதேசம் . 
கொள்வதற்கான காலவரம்பு . 

Local authority- தல நிர்வாகம் ; வட்டார 
Limitation of jurisdiction- அதிகார வரம் 

அதிகார ஆயம் ; வட்டார அதிகாரி . 
பின் வரையறை . 

Local Board- உள்ளாட்சி மன்றம் ; 

வட் 

டார வாரியம் :. 
Limited interest- வரம்புடை பாத்தியதை . 

Local body- உள்ளாட்சி அமைப்பு . 
Limited interest and absolute interest- வரம் 
புடை 

Local cadre-- வட்டாரப் பணிமுறைப்பிரிவு , 
பாத்தியதையும் வரம்பிலாப் 
பாத்தியதையும் . 

Local expressions- வட்டாரச் சொற்கள் . 
Limited period-குறுகிய காலம் ; வரம்புக்குட் Local fund- வட்டார நிதியம் . 
பட்ட காலம் . 

Local Government - வட்டார ஆட்சி . 


மாக 


128A - 1-13A 


76 


Local inquiry- தல விசாரணை . 

Lodging house-- தங்கும் விடுதி . 
Local inspection- தல ஆய்வு ; தல 

Loiter-- உலாவித்திரி . 
விசாரணை . 

Loose character- ஒழுக்கங் கெட்டவர் . 
Local jurisdiction - வட்டார அதிகார Lose-- இழந்துவிடு . 
வரம்பு. 

Loss - இழப்பு ; நஷ்டம் . 
Local law- வட்டாரச் சட்டம் . 

Lot- குலுக்குச்சீட்டு . 
Local limit- வட்டார எல்லை . 

Lottery- அதிருஷ்டச்சீட்டு ; பரிசுச்சீட்டு 
Local nuisance- தலத் தொல்லை . 

Lunacy- பித்து நிலை . 
Local police- உள்ளூர்க் காவல் துறையினர் . | Lunatic- பித்தர் . 
Local purposes - வட்டாரக் காரியங்கள் . 

Lunatic asylum- பித்தர் காப்பகம் . 
Local self - government- வட்டார சுய ஆட்சி 

Lurking- பதுங்குதல் . 
Local treasury- வட்டாரக் கருவூலம் . 

Lurking house-tresspass- பதுங்கி வீட்டி 
Locality- தலம் ; வட்டாரம் . 

னுள் அத்துமீறி நுழைதல் . 
Lodging- உறைவிடம் ; தங்குமிடம் . Luxuries- சொகுசுப்பொருள்கள் . 


M 


. 


காவலர் 


Made over- ஒப்படைக்கப்பட்டது . 

Maintenance of essential supplies and ser 
Made over to him , case- அவருக்கு மாற்றி 

vices - இன்றியமையாப் பொருள் வழங் 
அனுப்பப்பட்டுள்ள வழக்கு . 

கீட்டையும் ஊழியங்களையும் பேணுதல் . 
Magazine- பத்திரிகை . 

Maintenance of Internal Security Act- உள் 

நாட்டுப் பாதுகாப்புப் பராமரிப்புச் 
Magistrate-- நடுவர் . 

சட்டம் . 
Magistrate of the First Class - முதல் வகுப்பு Maintenance of order by citizens--- குடிமக்கள் 
நடுவர் . 

ஒழுங்கைப் பேணுதல் . 
Magistrate of the Second Class - OOT LIT 

Maintenance of order by police 
வது - வகுப்பு நடுவர் . 

ஒழுங்கை நிலை நாட்டு தல் . 
Magistrate shall proceed with the case- நடு | Major- முதிர்வர் . 
வர் வழக்கை மேல் நடத்துதல் வேண்டும் . 

Major port- பெருந் துறைமுகம் . 
Magnitude- பரிமாணம். 

Majority- பெரும்பான்மை ; முதிர்மை . 
Main- ஊனப்படுத்து . 

Majority , Minor attained- இளையர் 
Mainly- பெரும்பாலும் . 

முதிர்மை எய்தினார் . 
Maintain--பேணு . 

Majority of total members- மொத்த உறுப் 
Maintainable , no civil suit shall be-- உரிமை 

பினர்களின் பெரும்பான்மை . 
வழக்கு எதுவும் செல்லத்தக்கதாகாது . Make a declaration- ஒரு விளம்புகை செய் . 
Maintainable , not-- செல்லத்தக்கதாகாது . 

Make a report- ஓர் அறிக்கை கொடு . 
Maintaining order- ஒழுங்கு பேணுதல் . 

Make any document- பத்திரம் எதனையும் 

தயார் செய் . 
Maintenance --- பராமரித்தல் ; பராமரிப்பு ; 
பேணுதல் ; வைத்துவருதல் ; ஜீவனாம்சம் 

Make it over for the disposal of a Magis 

trate - நடுவருக்கு அதைத் தீர்த்து வைப்ப 
Maintenance and audit of accounts - கணக் தற்காக மாற்றி அனுப்பு . 
குகளை வைத்து வருதலும் தணிக்கை 

Make law- சட்டம் இயற்று . 
செய்தலும் . 

Make over- ஒப்படை ; மாற்றியனுப்பு . 
Maintenance of discipline -- கட்டுப்பாடு 
பேணுதல் . 

Make rules --- விதிகளைச் செய் . 
Manitenance of harmony- ஒற்றுமை பேணு 

Making oath- பிரமாணம் செய்தல் , 
Making order உத்தரவு பிறப்பித்தல் . 


தல் . 


78 


மனை . 


Making orderabsolute- கட்டளையை உறுதி Manufacturer --உற்பத்தியாளர் . 
செய்தல் . 

Manufacturing cost - உற்பத்திச் செலவு . 
Making over arrested person-- கைது செய்யப் 

Map - புவிப்படம் . 
பட்டவரை ஒப்படைத்தல் . 

Mare-- பெண் குதிரை . 
Making provision for disposal of appli 

Marine hospital -- கடல்துறை மருத்துவ 
cation ---விண்ணப்பத்தைத் தீர்த்துவைக்க 
ஏற்பாடு செய்தல் . 

Maritime jurisdiction --நெய்தலியல் அதிகா : 
Making representation- முறையீடு செய்தல் . 

வரம்பு . 
Male- ஆண் . 

Maritime shipping-- நெய்தல் பிரதேசக் 
Male line- ஆண்வN. 

கப்பல்கள் . 
Malice --- வன்மம் . 

Maritime zone - நெய்தல் மண்டலம் . 
Maliciously --- வன் மமாக . 

Mark- அடையாளக்குறி ; குறி . 
Maliciously laying information- வன் மத்துடன் | Market - place - சந்தை கூடுமிடம் . 
தகவல் கொடுத்தல் . 

Market price- சந்தை விலை . 
Malignant act-- கொடுங்குரோதச் 

செயல் , 

Market value- சந்தை விலை மதிப்பு . 
Malignantly --- கொடுங்குரோதத்துடன் : 

Marriage --திரு மணம் . 
துவேஷத்துடன் . 

Martial law ---இராணுவச் சட்டம் . 
Man- ஆடவன் . 

Master 
Man of business--விவகாரம் தெரிந்தவர் . 

எஜமானர் . 

Master of the Mint-- அக்கசாலைத் தலைவர் . 
Manage- ஆளுகைசெய் ; நிர்வகி ; 
மேலாண்மை செய் . 

Master of Vessel - கப்பல் முதல்வர் , 
Management --- ஆளுகை நிர்வாகம் 

Material- பொருள் : 'முக்கியமான பொருள் ; 
மேலாண்மை . 

மூலப்பொருள் . 
Management of industries- தொழில் நிர் 

Material and moral abandonment of children 
வாகம் . 

- பொ 

ருளா தாரப் பொறுப்பினின்றும் 
Manager-- மேலாளர் . 

அறநெறிப் 

பொறுப்பினின்றும் குழந் 

தைகள் கைவிடப்படுதல் . 
Managing agent-- மேலாண்மை முகவர் . 

Material error - சாராம்சமான 
Managing director- மேலாண்மை இயக்குநர் . 

பொருட்டுள்ள பிழை . 
Mandamus , writ of- ' செய்திடுக ' என் 

Material evidence --சாராம்சமான 
னும் நீதிப்பேராணை , 

யம் ; தொடர்புள்ள சாட்சியம் ; பொருட் 
Mandatory injunction - வலியுறுத்துக் 

டுள்ள சாட்சியம் ; முக்கியமான 
கட்டளை . 

சியம் . 
Manifestly - வெளிப்படையாக . 

Material fact-- முக்கியமான சங்கதி . 
Manipulator- உருட்டுப் புரட்டுச் செய்பவர் . Material object- சான்றுப் பொருள் . 
Manner - முறை . 

Material particulars- முக்கியமான 
Manner specified therein --அதில் குறித் விவரங்கள் . 
துரைக்கப்பட்ட முறையில் . 

Material point- முக்கியமான அம்சம் . 
Manners , customs and --பழக்க வழக்கங்கள் . 

Material resources-- பொருள்வள வசதிகள் . 
Manufactory- உற்பத்தி செய்யுமிடம் ; 

Material thing: - ஸ்தூலப் பொருள் . 
தொழிற்கூடம் . 
.Manufacture ---உற்பத்தி . 

Material witness - முக்கியமான சாட்சி . 
Manufactured drug- உற்பத்தி 

செய்யப் Maternity benefits --பேறுகாலச் சலுகைகள் . 
பட்ட மருந்துச் சரக்கு . 

Maternity purposes- பேறுகாலக் காரணங் 

கள் . 
Manufactured products-- தயாரிக்கப்பட்ட 
பொருள்கள் . 

Maternity relief-- பேறுகால உதவி , 


- பிழை ; 


சாட்சி 


சாட் 


79 


R. 


அக் 


. 


Matrimonial jurisdiction- மணவியல் 

அதி Means and includes-- பொருள் தந்து உள்ள 
கார வரம்பு . 

டக்குகிறது . 
- Matter-- காரியம் ; பொருள் ; விஷயம் . Means of communications-- செய்தித் 
Matter of education , in the- கல்வி விஷயத் தொடர்பு / போக்குவரத்துச்சாதனங்கள் . 
தில் . 

Means of conveyance -- IT 560T வசதி . 
Matter of fact-- சங்கதி சம்பந்தமான Means of knowing --- அறியும் வழி . 
விஷயம் ; சங்கதி பற்றிய விஷயம் ( சங்கதி 

Means of living --- வாழும் வழி . 
விஷயம் ) . 

Means of production ---உற்பத்திச் சாதனங் 
Matter of law--சட்ட விஷயம் . 

கள் . 
Matter of procedure-- நடைமுறை விஷயம் . Meant to be sold- விற்பனை செய்யக் 
Matter of Sate - அரசு காரியம் . 

கருதப்பட்டது . 
Matters administrative or executive in nature . Measure- அளவை ; ஏற்பாடு ; நடவடிக்கை . 
- நிர்வாகத்துறை அல்லது செயலாட்சித் 

Measure of length or capacity- நீட்டல் 
தன்மையினவான விஷயங்கள் . 

அளவை அல்லது கொள் அளவை . 
Matters connected therewith- அதனுடன் 

Mechanical process-- எந்திரச் செய்முறை . 
சம்பந்தப்பட்ட விஷயங்கள் . 
Matters of general interest-- பொது 

Mechanically propelled 

vessel - எந்திர 
கறைக்குரிய விஷயங்கள் . 

முறையில் உந்தப்படும் கலம் . 
Matters pertaining to appeals --- மேல் 

Medical Council --- மருத்துவப் பேரவை . 

முறை 
யீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் . Medical evidence-- மருத்துவச் சாட்சியம் . 
Matters which involve the appreciation of Medical inspection- மருத்துவப் பரி. 
evidence- சாட்சிய மதிப்பீட்டை உள்ளடக் 

சோதனை . 
குவதாகவுள்ள விஷயங்கள் . 

Medical journal- மருத்துவப் பத்திரிகை 
Maturity-- முதிர்வடையும் காலம் . 

Medical officer-- மருத்துவ அலுவலர் . 
Maturity , on its-- அது முதிர்வடையுங்கால் . 

Medical practitioner-- மருத்துவத் தொழி 
Maxiins- சூத்திரங்கள் . 

லாற்றுநர் ; மருத்துவத் தொழிலாற்று 
Maximum- அதிகபட்சம் ; உயர்ந்த 

பவர் . 
பட்சம் . 

Medical preparation- மருத்துவத் தயாரிப்பு . 
Maxiinuin limit- அதிகபட்ச வரம்பு . 

Medical profession-- மருத்துவத் தொழில் , 
Maxiinum period of imprisonment--சிறை 
வாசத்தின் உயர்ந்த பட்ச கால அளவு . 

Medicinal purpose-- மருந்தியல் நோக்கம் . 
Maximun rate ---உயர்ந்தபட்ச வீதம் . 

Medium of expression-- வெளியீட்டுக்கான 
May be delivered - ஒப்படைக்கப்படலாகும் . 

சாதனம் . 
May presume- அனுமானிக்கலாம் . 

Meeting the expenses of the accused -- 

எதிரிக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை 
May think proper- முறை எனக் கருதலாம் . 

ஏற்றல் . 
May use all means necessary to effect arrest 

Meeting the requirements -- தேவைகளைப் 
கைது செய்வதை நிறைவேற்ற அவசிய 

பூர்த்தி செய்தல் . 
எல்லா உபாயங்களையும் மேற் 
கொள்ளலாம் . 

Member- உறுப்பினர் . 
Meaning-- அர்த்தம் ; பொருள் . 

Member , privation of - உடலுறுப்பைச் 

சிதைத்தல் . 
Meaning assigned to it - அதற்கு அளிக்கப் 
பட்டுள்ள அர்த்தம் . 

Members of 

forces -ஆயுதப்படை 
Meaning assigned to words- சொற்களுக்கு 

உறுப்பினர்கள். 
அளிக்கப்பட்டுள்ள அர்த்தம் பொருள் Members of medical staff- மருத்துவத்துறை 
Means 

உறுப்பினர்கள். 
உபாயங்கள் 

சாதனங்கள் ; 
வழிகள் ; பொருள் படும் . 

Membership- உறுப்பினர் பதவி . 


மான 


armed 


80 


பொது 


one is 


Memorandum- குறிப்பு ; பதிவுக்குறிப்பு ; Metropolitan Magistrate - பெருநகர் நடுவர் . 
விவரக்குறிப்பு ; விளக்கக்குறிப்பு . 

Migration , emigration and immigration 

வலசை 
Memorandum book- விவரக் குறிப்பேடு , 

பெயர்தல் , வலசை போதல் , 

வலசை வருதல் 
Memorandum of appeal- மேல்முறையீட்டு Migratory tribe-- வலசை பெயரும் பழங்குடி 
விவரக்குறிப்பு . 

யினர் . 
Memorandum of arguments - வா தங்களின் Milch cattle கறவை மாடுகள் . 
குறிப்பு. 

Military-- இராணுவம் . 
Memorial - நினைவுச்சின்னம் 

Military force - தரைப்படை . 
விண்ணப்பம் ; மனு . 

Milk powder- பால் பொடி . 
Memorialist - பொதுவிண்ணப்பதாரர் ; 

Mine -- சுரங்கம் . 
மனுதாரர் . 

Mineral development - கனிம / கனிப்பொருள் 
Men and women- ஆடவரும் பெண்டிரும் ; அபிவிருத்தி . 
ஆண்களும் பெண்களும் . 

Mineral oils-- கனிம எண்ணெய்கள் . 
Mental condition of which any 

Mineral pigment--- தாதுப்பொருள்களாலான 
conscious - எவரேனுமொருவரின் 

உணர் 

வண்ணமூட்டும் பொருள் . 
வுக்குத் தெரிகிற மன நிலை . 

Mineral right- கனிம உரிமை . 
Mental deficiency- மனக்கோளாறு . 

Minerals- கனிப்பொருள்கள் . 
Mentioned - குறிப்பிடப்பட்ட ; சொல்லப் 

Mining settlement authorities-- சுரங்கக் குடி 
பட்ட . 

யேற்ற அதிகாரஆயங்கள் . 
Mercantile marine - வணிகக் கப்பலோட்டி . 

Minimum-- குறைந்தபட்சம் . 
Mercantile usage - வணிக வழக்காறு . 

Minimum number 

குறைந்தபட்ச 
Merchandise- வாணிபச் சரக்கு . 

எண்ணிக்கை . 
Merchandise mark- வாணிபச்சரக்குக் குறி . Minitster- அமைச்சர் . 
Merchant vessel-- வாணிகக் கப்பல் 

Ministerial - அலுவலகப் பணித்துறை . 

Ministerial staff.- அலுவலகப் பணியாளர் 
Merely on the ground of religion- சமயம் 
என்ற காரணத்தின் பேரில் மட்டுமே . 

தொகுதி . 
Merged territory - இணைந்துவிட்ட மண்ட 

Millor : -- இளையர் . 
லம் . 

Minor offence- சிறு குற்றம் . 
Merger- இணைப்பு . 

Minority--இளைமை . 
Merit- தகுதி ; தி 

Minorities- சிறுபான்மையினர் . 
திறமை . 

Mint --- அக்கசாலை ; 
Message- செய்தி . 

நாணயச்சாலை ; 

நாணயம் அச்சடிக்கும் சாலை . 
Message , telegraphic- தந்திச் செய்தி . 

Misappropriation- கையாடல் ; கையாடல் 
Metal Tokens Act- உலோக 

அடையாள 

செய்தல் . 
வில்லைகள் சட்டம் . 

Misbehaviour- நடத்தைப்பிசகு ; முறை 
Metallic badge ---உலோக வில்லை . 

கேடான நடத்தை . 
Meteorological organisations வானிலை Misbranded- தப்புக்குறியிடப்பட்ட . 
ஆராய்ச்சி அமைப்புகள் . 

Miscarriage of birth- கருச்சிதைவு . 
Method- முறை . 

Miscarriage of justice- நீதிச்சிதைவு . 
Methodical - முறையாக . 

Miscellaneous- பலதரப்பட்டவை 
Metropolitan area-- பெரு நகர்ப் பகுதி / பிர 

வகைப்பட்டவை . 
தேசம் . 

Mischief- அழிம்பு; அழிம்பு செய்தல் , 


; 


81 


. 


Misconception of fact- சங்கதி பற்றிய தப் | Money due on a bond - பத்திரம் ஒன்றின் 
பெண்ணம் . 

பேரில் கொடுபட வேண்டிய பணம் . 
Misconduct- கெட்ட - நடத்தை ; தவறான | Money lender- பணம் கடன் கொடுப்பவர் . 
நடத்தை ; நடத்தைக் கேடு . 

Money lending -பணம் கடன் கொடுத்தல் . 
Misfortune-- துர்ப்பாக்கியம் ; துரதிர்ஷ்டம் . | Monopoly- ஏகபோக உரிமை . 
Misinforming-- தவறான தகவல் தருதல் . 

Monthly progressive expenditure- படிப்படி 
Nfisjoinder- தப்புச்சேர்க்கை . 

யாக அதிகரித்து வரும் மாதாந்திரச் 
Mislead - தவற்றுக்கு உள்ளாக்கு ; தவறான 

செலவு . 
வழியில் இட்டுச்செல் ; திசைதிருப்பு ; | Monument-- நினைவுச்சின்னம் . 
வழி தப்பிச் செல் . 

Moored boat-- பிணைத்து நிறுத்தப்பட்ட 
Misrepresentation - திரித்துக்கூறுதல் . 

படகு . 
Mistake- தவறு . 

Mooring-சீனியிடுதல் . 
Mistake in fact-- சங்கதி விஷயத்தில் தவறு . Moral abandonment - அறநெறிப் பொறுப் 
Mistake in law- சட்ட விஷயத்தில் தவறு . 

பினின்றும் கைவிடுதல் . 
Mistress - வைப்பாட்டி . 

Moral character- ஒழுக்கப்பண்பு . 
Mitigate --மட்டுப்படுத்து . 

Moral danger , in - ஒழுக்கங்கெடும் அபாயத் 

திலுள்ள . 
Mixed food - கலப்பு உணவு . 

Moral influence-- நெறியியல் செல்வாக்கு . 
Mixture- கலவை . 

Morality- ஒழுக்கநெறி . 
Mob- கும்பல் . 

Morals-- ஒழுக்க நடைமுறை . 
Mobile van- நடமாடும் பெட்டிவண்டி . 

Mortal wound -மரணக்காயம் . 
Mode- முறை . 

Mortgage -அடமானம் . 
Mode of acquisition- ஈட்டும் முறை . 

Mortgagee -அடமானம்பெற்றவர் ; 
Mode of appointment-- நியமன முறை . 

அடமானம் பெறுந்ர் . 
Mode of conferring powers - அதிகாரங்களை 

Mortgagor- அடமானம் வைத்தவர் ; 
வழங்குகின்ற முறை . 

அடமானம் வைக்கு நர் . 
Mode of life - வாழ்க்கை முறை . 

Moss- பாசி . 
Models - மாதிரிகள் ; மாதிரிப்படிவங்கள் . Mother tongue- தாய் மொழி . 
Modesty , outraging of- மானபங்கம் செய் | Motion - தீர்மானம் . 
தல் . 

Motion , on his own - gui GIT DIT 5 முற் 
Modification- மாற்றம் ; மாற்றியமைத்தல் ; 

பட்டே ; அவர் தாமாகவே . 
மாற்றுதல் ; மாறுதல் . 

Motion to another , if he causes-- அவர் மற் 

றொருவரை இயக்குவித்தால் . 
Modifications, supplemental , incidental or 
consequential- குறையை நிறைவு செய்கிற , Motive-உள்நோக்கம் ; தூண்டுகோல் . 
இடைவிளைவாக எழுகிற அல்லது Mould- பூஞ்சக்காளான் . 
பின்விளைவாக வருகிற மாறுதல்கள் . Movable property - அசையும் 

பொருள் / 
Modified form- மாற்றப்பட்ட வடிவம் . 

சொத்து . 

Move- நகர்த்து . 
Modified starch- மாற்றியமைக்கப்பட்ட 

Moving resolution - தீர்மானத்தைக் 
மாச்சத்து . 

கொணர்தல் / பிரேரேபித்தல் . 
Modify-- மாற்றியமை . 

Moving freely- தங்குதடையின்றிச் சஞ்ச 
Molasses -சர்க்கரைப் பாகுக்கழிவு . 

ரித்தல் , 

Moving the Court- நீதிமன்றத்தை இயக்கு 
Molest : - தொந்தரவு செய்; நச்சரி . 

வித்தல் . 
Molten state-- உருகிய நிலை . 

Mule- கோவேறுகழுதை. 
Money Bill-பண மசோ 

Multiples- மடங்குகள் . 
128A - 1--14 


a 


தா . 


82 


Municipal Board- நகராட்சி மன்றம் . 
Municipal body- நகராட்சிக் குழு . 
Municipal Corporation- மாநகராட்சி 

மன்றம் , 
Municipality- நகராட்சி , 
Munsif , Village- கிராம முன்சீப் . 
Murder- கொலை ; கொலை செய்தல் , 
Museum- பொருட்காட்சியகம் . 
Mustard oil- கடுகு எண்ணெய் . 


Muster Roll- ஆஜர்ப் பட்டியல் . 
Mutatis Mutandis- அவசியமான மாறுதல் 

களோடு , 
Mutilating-சிதைத்தல் ; பங்கப்படுத்துதல் , 
Mutiny- கலகம் ; படைவீரர்கலகம் . 
Mutton fat- ஆட்டுக் கொழுப்பு. 
Mutual consent- பரஸ்பர சம்மதம் . 
Mutual gain- பரஸ்பர ஆதாயம் . 
Muzzle- வாய்மூடி . 


N 


Name-- பெயர் . 

Natural causes 

இயற்கைக் காரணங்கள் . 
Name of God , in the- கடவுளின் பெயரால் ,. Natural decay- இயல்பான அழிவு . 
Named in it , person- அதில் பெயர் குறிக் | Natural environment- இயற்கைச் சுற்றுப் 
கப்பட்ட ஆள் . 

புறம் . 
Namely- அதாவது ; அவையாவன . 

Natural events - இயற்கையான நிகழ்ச்சிகள் . 
Naming a person-- ஓர் ஆளை நியமித்தல் , | Natural guardian- இயற்கைக் காப்பாளர் . 
Narcotic- மயக்கமூட்டி . 

Natural process - இயற்கை முறை . 
Narcotic drug- மயக்கும் மருந்து . 

Natural varnish - இயற்கை 

மெருகெண் 
Narcotic substance- உணர்விழக்கச்செய்யும் 

ணெய் . 
பொருள் ; மயக்கமூட்டும் பொருள் . 

Naturalisation- குடியுரிமை வழங்குதல் . 
Narrative form- வரலாற்று முறை . 

Nature-- இயல்பு ; தன்மை , 
Nation- நாட்டு மக்கள் . 

Nature of the act- செய்கையின் தன்மை . 
National Anthem- தேசிய கீதம் . 

Nature of the offence and the character of 
National Flag- தேசியக் கொடி , 

the offender-- குற்றத்தின் தன்மையும் 

குற்றவாளியின் குணவியல்பும் . 
National Highways-- தேசிய நெடுஞ்சாலை 
கள் . 

Naval Discipline Act - கடற்படைக் கட்டுப் 

பாட்டுச் சட்டம் . 
National importance- தேசிய முக்கியத் | Navigable channel- போக்குவரத்துக்கேற்ற 
துவம் . 

கால்வாய் . 
National integration- தேசிய ஒருமைப்பாடு . Navigation- கப்பற்பயணம் . 
National interest- தேசிய நலன் . 

Navigation of vessel-- கலம் ஓட்டுதல் ; கலம் 
National library- தேசிய நூலகம் . 

செலுத்துதல் . 
National life-- தேசிய வாழ்வு . 

Navigator- மாலுமிகள் . 
National service- தேசியப் பணி , 

Navy- கடற்படை . 
National struggle for freedom- தேசச் சுதந் Nazir- கட்டளையார் , நாசர் . 
திரப் போராட்டம் , 

Nazir , Central - மையக் கட்டளையார் . 
National waterways- தேசிய நீர்ப் Near at hand , being - அருகிலிருத்தல் . 
பாதைகள் . 

Near the time in question , at or- பிரச்சினை 
Nationalisation - தேசியமயமாக்குதல் . 

யிலுள்ள காலத்தில் அல்லது அதற்கு 
Native State - சுதேச சமஸ்தானம் . 

அண்மையில் . 
128A - 1-- 14A 


84 


Nearest Police station - மிக்க அருகிலுள்ள | No longer so performed , such service is 
காவல் நிலையம் . 

அத்தகைய 

பணி இப்போதெல்லாம் 
Nearly- கிட்டத்தட்ட . 

அவ்வாறு செய்யப்படுவதில்லை . 

Noble--உன்னதமான . 
Necessaries அவசியமானவைகள் ; தேவை 
கள் . 

No particular number of witnesses shall be 

required for the proof of any fact 
Necessary-- அவசியமான ; அவசியமானது . 

ஏதாவதொரு சங்கதியை மெய்ப்பிப் 
Necessary or desirable- அவசியமான பதற்கு இத்தனை எண்ணிக்கையுள்ள 
அல்லது விரும்பத்தக்க . 

சாட்சிகள் வேண்டுமென்பது இல்லை . 
Need- தேவை . 

No person shall be eligible- எவரும் 
Needlessly offensive in form , question 

கதையுடையவர் ஆகார் . 
appearing to the court வேண்டாத Nomad- நாடோடி . 
வகையில் துன்புறுத்துவதாக நீதிமன்றத் Nominal roll- பெயர்ப் பட்டியல் . 
திற்குத் தோன்றும் கேள்வி . 

No previous conviction is proved against him , 
Neglect- அசட்டைசெய் ; புறக்கணி . 

when- முந்திய தண்டனைத் தீர்ப்பு 
Negligence - அசட்டை . 

எதுவும் அவருக்கு எதிராக நிரூபிக்கப் 
Negligent- அசட்டையாக . 

படாதபோது . 
Negotiable instrument- செலாவணிச் சீட்டு . No suit shall lie- வழக்கு எதுவும் தொடரப் 
Negotiate - செலாவணிசெய். 

படுதல் ஆகாது ; வழக்கு எதுவும் போடு 

தல் ஆகாது . 
Neighbourhood -அண்டை ; சுற்றுப்புறம் ; 

No provision exists- வகைமுறை எதுவும் 
சுற்று வட்டாரம் . 

இல்லாதிருக்கிறது . 
Neighbouring- அருகிலுள்ள . 

Nominate- நியமனஞ் செய்; பெயர் குறிப்பிடு . 
Net proceeds- கிடைக்கும் நிகரத் தொகை . 

Nominated member- நியமனம் செய்யப் 
Net sale proceeds- நிகர விற்று முதல் 

பட்ட உறுப்பினர் . 
Neutral material - நொதுமற் பொருள் . Nomination-- நியமனம் ; நியமித்தல் ; பெயர் 
Neutralizer- நொதுமல் நிலையாக்கி . 

குறிப்பிடுதல் , 
Newspaper- செய்தித்தாள் . 

Nominee - நியமிக்கப்பட்டவர் . 
Newspaper circulating in that place- அந்த Non -acceptance- ஏற்றுக்கொள்ளாமை . 
இடத்தில் விநியோகத்திலுள்ள செய்தித் Non - alcoholic beverages -ஆல்க்ககால் 

அல் 

லாத பானங்கள் . 
Newsprint- பத்திரிகைக் காகிதம் . 

Non - attendance- ஆஜராகாதிருத்தல் . 

Non - bailable offence- ஜாமீனில் விடாக் 
Next after - அடுத்துப் பின்பு . 

குற்றம் . 
Next following - அடுத்துப் பின் வரும் . 

Non -cognizable case- கைது செய்தற்குரிய 
Next higher authority- அடுத்த 

உயர் 

தல்லாத வழக்கு . 
அதிகார ஆயம் ; அடுத்த உயர் அதிகாரி . | Non - cognizable offence- கைது செய்தற்குரிய 
Next in rank- அடுத்த படி.பிலுள்ள. 

தல்லாத குற்றம் . 
No action shall lie against the Government- Non - commissioned officer- ஆணைபெறாத 

அரசாங்கத்திற்கு எதிராக நடவடிக்கை அலுவலர் . 
எதுவும் எடுக்கப்படுதல் ஆகாது . 

Non - compliance- இணங்காமை . 

Non -distilled- காய்ச்சி வடிக்கப்படாத . 
No appeal lies or is preferred- மேல் 

. 
முறையீடு செய்வதற்கு உரிமையில்லை | Non - existence- இலமை ; இன்மை . 
அல்லது அது தாக்கல் 

செய்யப்பட | Non - gazetted officer - பதிவு பெறாத அலு 
வில்லை . 

வலர் . 
No longer necessary- இனிமேலும் அவசிய | Non - Hindi speaking areas- ஹிந்தி அல்லாத 
மில்லை . 

மொழி பேசுகிற பிரதேசங்கள் . 


தாள். 


85 


அலுவல் 


செய் 


அடங் 


யாத . 


Non - official - அலுவல் சார்பற்ற ; 

Notified area committee --அறிவிக்கை செ 
சார்பற்றவர் . 

யப்பட்ட வட்டாரக் குழு . 
Non - qualification- தகுதியின்மை , 

Notified order- அறிவிக்கைசெய்யப்பட்ட 
Non -residence-- குடி இராமை . 

கட்டளை . 
Normal 

வழக்கமான . 
சாதாரணமான ; 

Notorious person- கெட்டபெயர் பெற்றவர் . 
Normal duty- சாதாரணமான கடமை . 

Notorious receiver or vendor of stolen 
Normal working hours- வழக்கமான வேலை 

property- திருட்டுப் பொருளைப் பெறு 
நேரம் , 

பவராகவோ 

விற்பவராகவோ கெட்ட 

பெயர் பெற்றவர் . 
Not being an offence-- குற்றமாக இல்லாத . 

Notwithstanding-- இருந்த போதிலும் , 
Not below the rank of an Inspector - pii Notwithstanding any law to the contrary 
ஆய்வாளரின் நிலைக்குக் குறையாத ; 

சட்டம் ஏதேனும் 
ஆய்வாளர் படிநிலைக்குக் குறையாத 

இதற்கு மாறாக 

இருந்தபோதிலும் , 
Not chargeable- விதிக்கத்தக்கதாய் இல்லை . 

Notwithstanding any 

objection-- ஆட் 
Not exceeding-- மேற்படாத . 

சேபணை ஏதேனும் இருந்தபோதிலும் . 
Not later than seven days- ஏழு நாட்களுக் Notwithstanding anything contained in 
குப் பிந்தாமல் . 

this Act-- இந்தச் சட்டத்தில் 
Not less than one - half- பாதிக்குக் குறை கியது எவ்வாறு இருப்பினும் / எப்படி 

இருந்தாலும் ; இந்தச் சட்டத்தில் என்ன 
Not more than- மேற்படாத . 

அடங்கியிருந்தபோதிலும் , 
Not necessary to frame a formal charge 

Notwithstanding anything hereinbefore 
முறைப்படியான குற்றச்சாட்டொன்றை 

contained- இதற்குமுன் தில் என்ன 
வனைய வேண்டிய அவசியமில்லை . 

அடங்கியிருந்த போதிலும் . 
Not obeying - கீழ்ப்படியாதிருத்தல் . 

Notwithstanding anything to the contrary 
இதற்கு மாறாக 

என்ன 

இருந்த 
Not otherwise - மற்றப்படி இல்லை கூடாது . 

போதிலும் . 
Not proved , fact- நிரூபிக்கப்படாத சங்கதி ; | Notwithstanding anything to the contrary 
மெய்ப்பிக்கப்படாத சங்கதி . 

contained in any other law for the time 
Not reasonably fit for use --- புழக்கத்திற்கு being in force- அவ்வப்போது 
நியாயப்படி பொருத்தமற்ற . 

லுள்ள வேறெந்தச் சட்டத்திலும் இதற்கு 
Notary public- நோட்டரி பப்ளிக் . 

மாறாக 

என்ன 

இருந்தபோதிலும் . 
Nothing in this clause shall affect-- இந்தக் | Noxious- கெட்டுப்போன ; கெடுதலான ; 

கூறிலுள்ள எதுவும் பாதித்தலாகாது . தீங்குவிளைவிக்கிற . 
Notice - அறிவிப்பு . 

Nuisance - தொல்லை . 

Null and void , 
Notice of such Magistrate , where it is 

becoming- வெறிதாகி 
brought to the 

அது அத்தகைய நடுவரின் விழலாதல் . 
கவனத்திற்குக் கொண்டுவரப்படுமிடத்து Number - எண் . 
Notification- அறிவிக்கை , 

Number of seats- பதவியிடங்களின் எண் 
Notification issued in pursuance of the 

ணிக்கை . 
foregoing proviso- மேற்கூறிய விலக்கை 

Numeral figures - இலக்க எண்கள் . 

வெளியிடப் 
அனுசரித்து தொடர்ந்து 

Numerous-- ஏராளமான . 
படும் அறிவிக்கை. 

Nursing home- மருத்துவ இல்லம் . 
Notified area அறிவிக்கை செய்யப்பட்ட 

Nutrition- ஊட்டச்சத்து . 
வட்டாரம் / பிரதேசம் . 


அமலி 


O 


Oath- உ- உறுதிமொழி ; பிரமாணம் . 

Observance of conditions-- நிபந்தனை 
Oath of secrecy - இரகசியப் பிரமாணம் . 

களை அனுசரித்தல் . 
Oath or afirmation by the Governor- ஆளு Observation - கவனிக்கப்படுதல் . 

நரின் பிரமாணம் அல்லது உறுதியுரை . Observe - அனுசரி . 
Obedience to summons , non- attendance by a Observe the working of this Act - இந்தச் 
witness in- ஆஜர்க் கட்டளைக்குக் கீழ்ப் சட்டம் இயங்குகிற முறையைக் கவனி . 

படிந்து சாட்சி ஒருவர் ஆஜராகாமை . Obsolete- வழக்கொழிந்த . 
Object - நோக்கம் ; பொருள் . 

Obstacles to enter-- நுழைவதற்குத் தடங்கல் 
Object of general concern - பொது அக்கறைக் கள் . 
குரிய பொருள் . 

Obstruct .-- தடு . 
Object to - ஆட்சேபணை செய் ; மறுத்துரை . Obstruction-- இடையூறு ; தடங்கல் ; 
Object , ultimate- இறுதி நோக்கம் . 

தடுத்தல் , 
Objection- ஆட்சேபணை ; மறுத்துரைத்தல் . | Obstructor -தடைசெய்பவர் . 
Objectionable article- ஆட்சேபணைக்குரிய Obtain-- பெறு ; முயன்று பெறு .. 
உருப்படி . 

Obviate --- தவிர்த்துவிடு . 
Objectionable matter- ஆட்சேபிக்கத்தக்க Occasion- காலம் ; சந்தர்ப்பம் ; சமயம் ; 

விஷயம் . 
Objector - ஆட்சேபணை செய்பவர் ; மறுத் occasion , cause or effect of relevant facts or 
துரைப்பவர் . 

facts in issue , facts which the 
Obligation - கடப்பாடு ; கடமைப் பொறுப்பு . தொடர்புற்ற சங்கதிகள் அல்லது பிரச் 
Obligations , financial- நிதிக் கடப்பாடுகள் . சினையிலுள்ள சங்கதிகள் நிகழ்ந்த 
Obliged to answer , he is not - அவர் பதில் 

தருணமாகவோ , 

அவற்றுக்குக் காரண 
சொல்லக் கடமைப்பட்டவரல்லர் . 

மாகவோ 

அல்லது அவற்றின் விளைவா 

கவோ உள்ள சங்கதிகள் . 
Obligee - கடப்பாடு பெறுபவர் . 

Occasion requires , as --- சந்தர்ப்பத்திற்குத் 
Obligor - கடப்பாடுற்றவர் . 

தக்கவாறு ; நிலவரத்திற்கேற்ப , 
Obliterate- அழி . 

Occasioned thereby, unless failure of justice 
obliterating --- அழித்தொழித்தல் . 

has in fact been - அதன் காரணமாக 
Obscene - ஆபாசமான . 

உண்மையிலேயே 

தவறியிருந்தா 
Obscene things-- ஆபாசப் பொருள்கள் . 

லன்றி . 


தருணம் . 


are 


87 


அலுவல் 


Occupancy , actual- நேரடி அனுபோகம் . | Offering himself as witness-- தாமே சாட்சி 
Occupation- அலுவல் ; அனுபோகத்தில் 

யாக முன்வருதல் . 
வைத்திருத்தல் ; தொழில் ; வேலை . Offering indignity to human corpse-- மனிதப் 
Occupier-- அனு போகதார் . 

பிரேதத்திற்கு அவமதிப்பு உண்டாக்குதல் . 
Occupier of house- வீட்டில் குடியிருப்பவர் . 

Offering prayer-- பிரார்த்தனை செய்தல் . 

Office- அலுவலகம் ; பதவி , 
Occupier of land - நிலத்தின் அனுபோகதார் ; 
நிலத்தைக் கைவசம்வைத்திருப்பவர் ; 

Office of distinction-- தனிச்சிறப்புள்ள 
நிலத்தை நேரடி அனுபோகத்தில் 

பதவி . 
வைத்திருப்பவர் . 

Office of profit-- ஊதியம் நல்கும் பதவி . 
Occupier of place- இடத்தின் அனுபோக Office order book-- அலுவலகக் கட்டளைப் 
தார் . 

புத்தகம் . 
Occupy- குடியிரு. 

Officer- அதிகாரி ; அலுவலர் . 
Occur-- காணப்படுகிற . 

Officer - in - charge--பொறுப்பு அலுவலர் . 
Occurrence-- சம்பவம் ; நிகழ்ச்சி . 

Official - அதிகாரபூர்வமான ; 
Offence-- குற்றம் . 

முறையான ; அலுவலர் . 
Offence has been or is being committed Official act - உத்தியோகபூர்வமான 
குற்றம் செய்யப்பட்டுள்ளது அல்லது 

செய்கை . 
செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது . Official confidence , in --- அலுவல் முறையில் 
Offence , Cognizable - கைது செய்தற்குரிய 

நம்பகமாக . 
குற்றம் . 

Official duty - அலுவல் முறைக்கடமை . 
Offence , non - cognizable- கைதுசெய்தற் Official Gazette அதிகார பூர்வமான 
குரியதல்லாத குற்றம் . 

அரசிதழ் . 
Offences under this Act to be cognizable 

Official , inferior- அலுவல் முறையில் கீழ் 
இந்தச் சட்டத்தின்படியான குற்றங்கள் 

நிலையிலுள்ளவர் . 
கைது செய்தற்குரியன . 

Official language - ஆட்சி மொழி . 
Offend against public decency-- பொதுப் Official purposes - அலுவல்முறைக் காரியங் 

பண்பு நலத் துக்குக் குந்தகம் விளைவி . 
Offender- குற்றம் செய்பவர் ; குற்றவாளி. 

Official records- அலுவலகப் பதிவுக் கட்டு 

கள் . 
Offender , juvenile-- இளங் குற்றவாளி . 

Official residence - பதவிக்குரிய குடியிருப் 
Offender , youthful - இளவயதுக் குற்றவாளி . பிடம்/ மாளிகை . 
Offensive - தீங்கு விளைவிக்கக் கூடிய 

Official , superior- அலுவல்முறையில் மேல் 

நிலையிலுள்ளவர் . 
Offensive deformity-- அருவருக்கத்தக்க 
அங்கவிகாரம் . 

Officially designated- அலுவல்முறையில் 

பதவிப்பெயர் கொடுக்கப்பட்ட , 
Offensive in form , question appearing to the 
Court needlessly - வேண்டாத வகையில் 

Officially recognised-- அதிகார பூர்வமாக 

நீதிமன்றத்திற்குத் 
துன்புறுத்துவதாக 

அங்கீகரிக்கப்பட்ட . 
தோன்றும் கேள்வி . 

Oilcake-- பிண்ணாக்கு . 
Offensive weapon- தாக்குதற்குரிய ஆயுதம் . Oil field -எண்ணெய் வயல் . 
Offer-- அளி ; கொடுக்க முன் வருதல் ; தருவ 

முதுமை. 
தற்கு முனை ; முனைதல் ; முற்பாடு . Old age pension- முதுமைப் பருவ ஓய்வூதி 
ofer , making an-- முனைவு பகர்தல் . 

யம் . 
Omission- செய்யாமை ; 

விடுகை ; 

விடு 
Offer prayers - பிராத்தனை செய் . 

பட்டுப் போனது . 
Offering for sale- விற்பனைக்கு வழங்கு 

On account of -- பொருட்டு . 


கள் . 


Old age 


கின்ற . 


88 


என்று 


தொடங்கி 


' 


On and from such date-- அந்தத் தேதி Onerous responsibility- கடுமையான 
யன்றும் அது முதற்கொண்டும் . 

அல்லது பளுவான பொறுப்பு , 
On any ground- எந்தக் காரணத்தின் | One who does not appear in public 
பேரிலும் . 

வெளியில் முகங்காட்டாத ஒருவர் . 
On any 

subsequent day-- பிந்திய Onus as to proof - நிரூபிக்கும் சுமை : 
நாளெதிலும் . 

மெய்ப்பிக்கும் பொறுப்பு , 
On behalf of- ( இன்னார் ) சார்பில் , 

Open court , in- நீதிமன்றத்தில் பகிரங்க 
On conviction- குற்றவாளி 

தீர் மாக ; நீதிமன்றப் பொதுவில். 
மானிக்கப்பட்டதன்பேரில் ; தண்டனைத் | Opening the case- வழக்கைத் 
தீர்ப்பின் பேரில் , 

வைத்தல் . 
On conviction before a Magistrate- ஒரு நடு | Open to public- பொது மக்களுக்குத் 
வரால் குற்றவாளி எனத் தீர்மானிக்கப் 

திறந்து வைக்கப்பட்டிருக்கிற . 
பட்டதன் பேரில் . 

Operate as a dissolution of the House , shall 
On demand being made- கோரிக்கை 

அந்த அவையினைக் கலைத்த விளைவை 
செய்யப்படுவ தன்பேரில் . 

உண்டாக்கும் . 
On duty- பணி புரிகையில் . 

Operate, shall cease to- அமலற்றுப்போகும் . 
On entering into a bond --ஒரு பத்திரத்தை Operation- அளாவு கை ; இயங்குதல் ; 
எழுதிக் கொடுப்பதன் பேரில் . 

செயற்படுதல் ; செயற்பாடு ; நட 
On first conviction- முதல்முறை தண்டிக்கப் வடிக்கை . 
படுவ தன் பேரில் . 

Operation , in- செயற்பாட்டிலிருக்கிற . 
On giving security- உத்தரவாதம் கொடுப்ப | Operative part-- செயற்படு பகுதி . 
தன்பேரில் , 

Operative part of the judgment, reading out 
On his own bond , releasing- அவரது சொந் the- தீர்ப்பின் செயற்படு 

பகுதியைப் 
தப் பத்திரத்தின்பேரில் விடுவித்தல் . 

படித்துக் காட்டுதல் . 
On his 

own 

initiative - அவர் தாமே | Opinion- அபிப்பிராயம் ; கருத்து . 
முனைந்து . 

Opium- அபின் . 
On his own motion- அவர் தாமாகவே ; Opponent- எதிர்ப்பவர் . 
அவர் தாமாக முற்பட்டு . 

Opportunity-- வாய்ப்பு . 
On peril of penalty- தண்டத்திற்கு உள்ளாக 

Opportunity of being heard- கேட்கப்படு 
வேண்டியிருக்கும் என்ற நிலையில் . 

வதற்கு வாய்ப்பு ; கேள்வி வாய்ப்பு . 
On probation of good conduct- நன்னடத் | Option- தெரிவு ; தெரிவுரிமை . 
தைக் கண்காணிப்பில் . 

Option , at his- அவரது தெரிவிற்கேற்ப . 
On receipt of-- பெறுவதன்பேரில் . 

Option , right of- தெரிவுரிமை . 
On such date as the Government may , by | Oral arguments- வாய்மொழி வாதங்கள் , 

notification , appoint- அறிவிக்கை | Oral evidence- வாய்மொழிச் சாட்சியம் ; 
மூலமாக அரசாங்கம் 

குறிப்பிடலாகும் 

வாய்மொழியான சாட்சியம் . 
நாளிலிருந்து . 

Orally- வாய்மொழியாக . 
On the date of hearing-- விசாரணைத் | Order- உத்தரவு ; ஒழுங்கு ; கட்டளை ; 
தேதியில் . 

வரிசைசமுறை . 
on the face of it- அதன் வெளித்தோற்றத் | Order , law and- சட்டமும் ஒழுங்கும் . 
திலிருந்தே ; அதைப் பார்த்த மாத்திரத் | order made in writing- எழுத்து மூலமான 

. 
திலேயே . 

கட்டளை . 
On the ground- காரணத்தின்பேரில் . 

Order of acquittal--விடுதலை உத்தரவு ; 
On the spot of occurrence - நிகழ்ச்சி நடந்த விடுதலைக் கட்டளை, விடுதலைத்தீர்ப்பு , 
இடத்திலேயே . 

Order of confirmation- உறுதிப்படுத்தும் 
Onerous- பளுவான . 

கட்டளை . 


89 


Order of production and examination of | Other persons placed under his supervision 
witnesses- சாட்சிகளை ஆஜர்ப்படுத்து 

அவரது கண்காணிப்பில் 

வைக்கப் 
வதற்கும் விசாரிப்பதற்குமான வரிசை பட்டுள்ள வேறு ஆட்கள் . 
முறை , 

Other than- அல்லாத வேறு . 
Ordinance - அவசரச் சட்டம் . 

Other than a High Court - ஓர் உயர் 
Ordinary course of human conduct - மானுட 

மன்றம் அல்லாத . 
நடத்தையின் சாதாரணப் போக்கு . 

Otherwise --மற்றப்படி ; வேறெது ; வேறு 
Ordinarily resident- சாதாரணமாகக் 

விதமாக . 
யிருந்து வருகிற . 

Otherwise has directed, unless the High 
Ordinary course of nature- இயற்கை நிகழ்ச் Court- உயர் நீதிமன்றம் வேறுவிதமாக 
சிகளின் சாதாரணப் போக்கு . 

உத்தரவிட்டிருந்தாலன்றி . 
Ordinary course of public and private business | Otherwise relevant -மற்றப்படி 
--பொதுத்துறை , தனியார் துறை ஆகிய 

தொடர்புடைய . 
வற்றின் நடவடிக்கைகளின் சாதாரணப் 

Otherwise than in accordance with the condi 
போக்கு . 

tions--- நிபந்தனைகளுக்கு இணங்கும் 
Ordinary course of post- சாதாரண அஞ்சல் 

வகையல்லாத வேறுவகையில் . 
நடப்புமுறை. 

Otherwise than in accordance within such 
Ordinary functions 

--சாதாரணமான 

rules- அத்தகைய விதிகளின்படி அல்லா 
அலுவல்கள் . 

மல் மற்றப்படி . 
Ordinary original civil jurisdiction- | otherwise than on police report -காவலறிக் 

சாதாரண அசல் உரிமைவழக்கு அதிகார கையின் பேரிலல்லாமல் . 
வரம்பு . 

Ought to be 

awarded- அளிக்கப்பட 
Organisation- அமைத்தல் ; அமைப்பு ; 

வேண்டிய . 
நிர்மாணம் . 

Out of reach of the process of the Court 
Organise- ஏற்பாடு செய் . 

நீதி மன்றத்தின் நீதிமுறைக் கட்டளைக்கு 
Origin- பூர்வீகம் . 

எட்டாத நிலையிலுள்ள. 

Outbreak- திடீர்த்தோற்றம் . 
Original jurisdiction- அசல் அதிகார வரம்பு . 

Outbreak of epidemic- கொள்ளை நோயின் 
Original offence- மூலக் குற்றம் . 

திடீர்த்தோற்றம் . 
Original order- மூல உத்தரவு . 

Out - house - புறவீடு . 
Originally- ஆதியில் . 

Out -let-- செல்வாயில் . 
Originally enacted- ஆதியில் இயற்றப்பட்ட . 

Out - patient- புறநோயாளி . 
Originally in the possession of any party 
தரப்பினர் எவரின் 

Outrage- பங்கப்படுத்து . 

அனு 
போகத்தில் . 

Outrage her modesty , intent to -அவளுடைய 
Originals- அசல்கள் . 

மானத்திற்குப் பங்கமேற்படுத்தும் 

உட்கருத்துடன் . 
Originate, may- தொடங்கப் பெறலாம் . 

Outraging modesty of a girl -ஒரு பெண்ணை 
Ostensible- வெளிப்படையாகத் 

தோன்று 

மானபங்கப்படுத்துதல் . 
கிற ; வெளிப்படைத் தோற்றத்தில் . 

Outraging the religious feelings of any class 
Other- இதர ; பிற ; பிறிது ; மற்ற ; வேறு . 

ஒரு வகுப்பினரின் மத உணர்வுகளைத் 
Other contingencies-- 6 MINUIT DIT 

திடுக்கிடும்வகையில் புண்படுத்துதல் . 
சந்தர்ப்பங்கள் . 

Outstanding debt --இன்னும் கொடுபடா 
Other matters as may be prescribed --- நிர்ண திருக்கிற கடன் . 
யிக்கப்படலாகும் வேறு விஷயங்கள் . 

Over and above any other penalty to which 
Other members 

of the public -- பொது he may be liable-- அவர் உள்ளாகக்கூடிய 
மக்களில் பிறர் . 

வேறெந்தத் தண்டனையோடுங்கூட . 
128A - 1-15 


ஆதியில் 


வேறு 


90 


Overriding- மீதூர்ந்தியங்குதல் . 
Overriding effect of the Act-- சட்டத்தி 

னுடைய மீதூர்ந்தியங்கும் தன்மை . 
Overruling- நிராகரித்தல் . 
Overawe- பேரச்சம் விளைவி . 
Overcrowded- நெரிசலாகவுள்ள . 
Overload- மீறுபாரம் . 
Overloaded- மீறுபாரமேற்றிய . 
Override- மீதூர்ந்தியங்கும் . 
Override other laws , this Act will : - இந்தச் 

செய்சட்டம் மற்றச் சட்டங்களின் 


மீதூர்ந்தியங்கும். 
Overstaying of leave- விடுப்பை மிஞ்சித் 

தங்குதல் . 
Overthrowing by 

force - வன்முறையில் 
கவிழ்த்தல் . 
Owner - உரிமையாளர் ; சொந்தக்காரர் . 
Ownership --உடைமை ; சொந்தம் . 
Ownership of land - நிலத்தின் உடைமை . 


P 


தரப் 


Package-- சிப்பம் . 

Particular , in- குறிப்பாக , 
Packing - கட்டுக்கட்டி வைத்தல் ; கட்டுவ Particulars- விவரங்கள் . 

தற்குப் பயன்படுத்தும் பொருள் ; Particulars of offence - குற்றத்தின் விவரங் 
பொதிந்து வைத்தல் . 

கள். 
Paid employment - சம்பளமுள்ள வேலை . Parties- தரப்பினர்கள் . 
Paid officer- சம்பள அலுவலர் . 

Parties to contract-- ஒப்பந்தத்தின் 
Palm tree ஈச்ச மரம் . 

பினர்கள் . 
Pamphlet-- துண்டுப்பிரசுரம் ; துண்டு வெளி Parties to litigation - வழக்கின் தரப்பினர் 
யீடு . 

கள் . 
Panel of names பெயர்ப் பட்டியல் . 

Parties to marriage - திருமணத்தின் தரப் 

பினர்கள் . 
Parmount --- மிக முக்கியமான . 
Paramour-- சோரநாயகன் ; சோரநாயகி . 

Parties to marriage had no access to each 

other- தமக்குள் உடல் உறவு கொள்ளும் 
Parcel- கட்டு . 

வாய்ப்பு திருமணத்தின் தரப்பினருக்கு 
Parcel, postal- அஞ்சல் கட்டு . 

இல்லாமலிருந்தது . 
Pardon , tendering- மன்னிப்பு நல்குதல் . Partition -- பிரிவினை . 
Parentage- பெற்றோர் பற்றிய விவரம் . Partners-- கூட்டாளிகள் . 
Parity - சமான நிலை . 

Partnership- கூட்டாண்மை ; கூட்டு . 
Parliament-- நாடாளுமன்றம் . 

Partnership firm- கூட்டு நிறுவகம் . 
Parliamentary constituency -—-5T LIT 

Party-- கட்சி ; தரப்பினர் ; தரப்பு . 
மன்றத் தேர்தல் தொகுதி . 

Pass- அனுமதிச் சீட்டு ; பிறப்பி . 
Parole ,, வாய்மொழி உறுதியின் பேரில் . 

Pass an order admitting or rejecting 11 
Parsi - பார்சி . 

அதை அனுமதித்து அல்லது நிராகரித்துக் 
Partial Boarding- பகுதிவேளைச் சாப்பாடு . கட்டளை ஒன்றைப் பிறப்பி. 
Participants--- பங்கு கொள்வோர் ; பங்கேற் Passed or made-- இயற்றப்பட்ட 

அல்லது 
போர் . 

செய்யப்பட்ட . 
Participate-- பங்கு கொள் . 

Passenger-- பயணி . 
Participation-- பங்கு கொள்ளுதல் , 

Passing an Act-- ஒரு சட்டத்தை இயற் 
Particular day- குறிப்பிட்ட நாள் . 

128A- 1-15a 


on 


றுதல் . 


92 


தல் , 


கும் 


Passing by deed , land - நிலம் ஆவணத்தின் | Pecuniary advantage- பண மதிப்புள்ள அனு 

கூலம் . 
மூலம் கை மாறுதல் . 
Passing of coin-- நாணயத்தைப் புழங்கவி 

Pecuniary bias-- பணமுறையிலான மனச் 

சாய்வு . 
Passing of property-- சொத்து இறங்குதல் . 

Pecuniary extent of liability-- கடப்பாட்டின் 
Passing of sentence- தண்டனை வழங்குதல் . 

பணவரம்பு . 
Passing out-- வெளியேறும் . 

Pecuniary gratification--பணமாகக் கொடுக் 
Passport - பயணப்பட்டயம் . 

கைக்கூலி . 
Pasteurised- கிருமி நீக்கப்பட்ட , 

Pecuniary interest - நிதி நலன் . 
Pastries--பணியாரங்கள் . 

Pecuniary penalty- பணத்தண்டம் , 
Patent-- புனைவுரிமை . 

Pecuniary resources- நிதிவள வசதிகள் . 
Patent, Letters புனைவுரிமைப் பட்டயம் . 

Pedigree-- கொடிவழி , 
Patentee-- புனைவுரிமையாளர் . 

Peel oil- பழத்தோல் எண்ணெய் . 
Pawn - அடகு ; அடகுப்பொருள் ; ஈடு வைத் Penal code - தண்டனைச் சட்டம் . 
தல் ; கொதுவை . 

Penal provision-- தண்டனை வகைமுறை . 
Pawnee- ஈடு பெறுநர் . 
Pawinor 

Penalty-- தண்டம் ; தண்டனை . 
--ஈடுவைவக்குநர் . 
Pay- ஊதியம் , 

Pending- நடப்பிலிருக்கிற . 
Pay of Government, person in the- 

Pending before a Magistrate- ஒரு நடுவர் 
அரசாங்கத்திடம் சம்பளம் வாங்குபவர் . முன்னிலையில் நடப்பில் இருக்கின்ற . 
Pay to the holder- உடையவருக்குக் கொடு 

Pending disposal of appeal- மேல்முறை 
Pay out- செலவழி . 

யீடு முடிவு செய்யப்படும் வரை . 
Payable--செலுத்தப்படவேண்டிய ; 

Pending enquiry or trial- பரிசீலனை அல்லது 
செலுத்தத்தக்க . 

விசாரணை நட்ப்பிலிருக்குங்கால் , 
Payee- செலுத்தப்படு நர் . 

Pending suit- நடப்பிலிருக்கிற உரிமை 
Payer- செலுத்து நர் . 

வழக்கு . 
Payment-- செலுத்தம் . 

Pending the completion- முற்றுப்பெறாது 
Payment of moneys - பணத்தைச் செலுத்து * இருக்கும் வரையில் . 
தல் / போடுதல் , 

Pending the sanction-- ஒப்பளிப்பு வழங்கும் 
Payment of Wages Act.- கூலி கொடுத்தல் 

வரையில் , 
சட்டம் . 
Payment of remuneration --ஊதியம் 

Pending trial - நடப்பிலுள்ள விசாரணை . 
கொடுத்தல் . 

Penetration-- நுழைத்தல் ; புகுத்தல் . 
Payments-- செலுத்தப்பட வேண்டிய 

Pension- ஓய்வூதியம் . 
தொகைகள் ; செலுத்தங்கள் . 

Pension equivalent- ஓய்வூதிய ஈவு . 
Payments were made , how many- எத்தனை 
செலுத்தங்கள் செய்யப்பட்டன . 

Per annum ஆண்டொன்றுக்கு . 
Peace , progress . and good - government- Perceiving by senses-- புலன்களால் அறிதல் . 

அமைதி , முன்னேற்றம் மற்றும் நல்லர 
சாங்கம் . 

Percentage- சதவீதம் . 
Peace to keep-- அமைதி காப்பதற்கு ; 

Peremptory order முடிவான கட்டளை' . 
அமைதி பேணுவதற்கு . 

Perform- நிறைவேற்று ; 
Peace with the Government of India , in 

புரி , 
இந்திய அரசாங்கத்துடன் சமாதான 

Performance-- கலை நிகழ்ச்சி ; நிறை 
உறவு கொண்டுள்ள . 

வேற்றுகை ; நிறைவேற்றுதல் ; படைப்பு ; 
Peculiar sense-- சிறப்பான பொருள் ; தனிப் 

புரிதல் . 
பட்ட பொருள் . 

Performance, dramatic-- நாடக ஆட்டம் . . 


93 


உடைமை . 


காலம் . 


ஆள் . 


கால 


Performance of an order , duty , contract | Person concerned--சம்பந்தப்பட்டவர் . 

etc .--- கட்டளை , கடமை , ஒப்பந்தம் Person holding the post - பதவியை வகிப் 
முதலியவற்றை நிறைவேற்றுதல் . 

பவர் . 
Performance of any religious service 

Person - in -charge-- பொறுப்பிலிருப்பவர் . 
சமயப் பணி எதையும் புரிதல் . 

Person of a minor- இளையரின் ஆள்மை . 
Performance of functions — 517 i W151560) T U 

Person or Property- ஆள்மை அல்லது 
புரிதல் . 
Peril-- ஆபத்து . 

Person presiding -- G600 GOLD 

வகிப்பவர் . 
Period -கால அளவு . 

Person who was in charge of aji 
Period allowed has expired , until the-- அனு ponsible to the company- கம்பெனியின் 

மதிக்கப்பட்ட கெடு கழியும் வரையில் . பொறுப்பைக் கொண்டிருந்தவரும் 
Period of detention- இருத்தி வைப்புக் 

அதற்குப் பொறுப்பாயிருந்த வருமான 
Period of limitation - காலவரம்பு ; 

Personal Act-- இனமுறைச் செய்சட்டம் . 
வரையறை . 

Personal attendance -நேர்முக வருகை : 
Period of validity of a mortgage - ஓர் அட 

நேரடி ஆஜர் . 
மானம் செல்லத்தக்கதாக இருக்கும் கால Personal bjas , by reason of- -தனிப்பட்ட 
அளவு . 

மனச்சாய்வு காரணமாக . 
Period of work- வேலைக்காலம் . 

Personal capacity- சொந்த முறையில் 
Periodical publication--காலாந்தர வெளி Personal cleanliness - உடல் தூய்மை . 

Personal consumption - சொந்த நுகர்வு . 
Periodically-- குறிப்பிட்ட காலங்களில் . Personal covenant ஆள்மைமுறை 
Perishable nature --அழியக்கூடிய தன்மை ; ஒப்பந்தம் . 
அழுகக்கூடிய தன்மை . 

Personal influence- சொந்தச் செல்வாக்கு : 
Perjury-- பொய்ச் சாட்சியம் சொல்லுதல் ; தனிப்பட்ட செல்வாக்கு . 
பொய்ச் சாட்சியம் தருதல் . 

Personal inquiry- நேரடி விசாரணை . 
Permanent- நிலையான . 

Personal law - இனமுறைச் சட்டம் . 
Permission -அனு மதி . 

Personal liberty - ஆட்சுதந்திரம் . 
Permit- அனுமதி ; அனுமதிச் சீட்டு . Personal restraint- ஆள் தடுப்பு . 
Perpetual injunction --- நிரந்தர ஏவு 

Personal right- சொந்த உரிமை ; தனியார் 
கட்டளை . 

உரிமை . 
Perpetual succession-- சாசுவ தத் தொடர் | Personal safety- உடற்பாதுகாப்பு . 
பாடு . 

Personal service- நேர்முகச் சார்வு . 
Perpetual succession and a common seal , the personally- நேர்முகமாக , 
regional council shall have- பிராந்திய Personally serving- நேர்முகமாகச் சார்வு 
மன்றம் சாசுவதத் தொடர்பாட்டை 

செய்தல் . 
முத்திரையொன்றையும் 
கொண்டிருத்தல் வேண்டும் . 

Personation - ஆள்மாறாட்டம் . 
Persistently disturbing the proceedings of the Personnel- பணியாட்கள் .. 

Court - பிடிவாதமாகத் தொடர்ந்து நீதி | Pertaining to - சம்பந்தப்பட்ட ; சார்ந்த . 

மன்ற நடவடிக்கைகளைக் குலைத்தல் . Pertaining to administration - நிர்வாகம் சம் 
Person --ஆள் ; ஆள்மை . 

பந்தப்பட்ட , 
Person abetted 

உடந்தை கொள்வோர் . Peruse - பார்வையிடு . 
Person acquainted with the circumstances of Perverse - T ÉG LOIT PIT 5/607 . 

the case வழக்கின் விவரங்களைப் Pest -- நாசகாரப் பூச்சி . 
பற்றித் தெரிந்துள்ளவர் . 

Pesticides - நாசகாரப் பூச்சிக் கொல்லிகள் . 


யும் 


பொது 


94 


மடை 


வாது . 


Petition-- மனு . 

Placing in custody-- பாதுகாப்பில் வைத்தல் , 
Petition writer எழுதுபவர் . 

Placing on the table of the House 
Petroleum - பெட்ரோலியம் . 

அவையில் முன்னிடப்படுதல் . 
Petroleum products-- பெட்ரோலியப் 

Placing out on licence- உரிமத்தின்பேரில் 
பொருள்கள் . 

வெளியே தங்கவைத்தல் . 
Petty offence-- சில்லறைக் குற்றம் . 

Plaint-- பிராது . 
Pharmacist-- மருந்து தயாரிப்பாளர் , 
Phial - சிறு கண்ணாடிக்குப்பி . 

Plan- அமைப்புப் படம் . 

Planning- திட்டமிடுகை 
Philanthropic institution --UGTITUISI UT 
நிறுவனம் . 

Plantation-- தோட்டம் . 
Philanthropih societies- பரோபகாரச் Plant- செடி ; தாவரம் . 
சங்கங்கள் , 

Plant disease --- தாவர நோய் . 
Photograph- புகைப்படம் . 

Plea- கோரிக்கை ; வழக்கு ; 
Physical comfort of the community - சமூகத் Plea of guilty--குற்ற ஒப்புதலுரை . 
தின் உடல் நலம் . 

Plead - வாதிடு . 
Physical fitness certificate- உடல் நிலைத் 

Pleader 
தகுதிச் சான்றிதழ் . 

வாதுரைஞர் . 
Physical incapacity- உடல் திறனின்மை . 

Pleading- வாதுரை , 
Physically handicapped- உடல் ஊனமுற்ற 

Pleading guilty- குற்றத்தை ஒப்புக்கொள் 
வர் . 

ளுதல் ; குற்றம் செய்ததாக ஒப்புக் 

கொள்ளல் . 
Pick - pocket-- முடிச்சவிழ்க்கி ; முடிச்சவிழ்ப் 
பவன் ; முடிச்சுமாறி ; ஜேப்படி ; ஜேப் 

Pleasure of , at the--விருப்பத்தைப் 

பொறுத்ததாய் . 
படிக்காரன் . 

Pleasure of the Governor , during- ஆளு 
Picnic வனபோஜனம் . 

நருக்கு விருப்பம் உள்ளவரை . 
Pigment--வண்ணமூட்டும் பொருள் , 

Pleasure grounds - உல்லாசத் திடல்கள் , 
Pilgrimage- தலயாத்திரை . 

Pledge- அடகு ; அடகு வை 
Piling-- அடுக்கி வைத்தல் . 

Pledgee- அடகு பெறுநர் . 
Pimp- கூட்டிக்கொடுப்பவர் . 

Pledger- அடகு வைக்குநர் . 
iracy - கடற் கொள்ளை ; கொள்ளை . 

Plundering-- கொள்ளையடித்தல் . 
Pistol --- கைத்துப்பாக்கி . 

Pocket - money- கைச்செலவுக்கான பணம் . 
Placards-- விளம்பரத் தட்டிகள் . 

Point-- அம்சம் ; பிரச்சினை . 
Place -- இடம் ; நியமி . 

Point bearing upon the case- வழக்குக்குத் 
Place of birth - பிறப்பிடம் . 

தொடர்புடைய அம்சம் . 
Place of business- அலுவல் இடம் . 

Point for determination-- தீர்மானத்திற் 
Place of public entertainment- பொதுக் 

குரிய பிரச்சினை . 
கேளிக்கை இடம் . 

Point of fact - சங்கதிப் பிரச்சினை . 
Place of public resort- பொதுமக்கள் 

Point of law சட்டப் பிரச்சினை . 
புழங்குமிடம் . 
Place of worship-- வழிபாட்டிடம் . 

Poisoning of food - உணவில் நஞ்சு 
Place the views before - கருத்துக்களை 

கலத்தல் . 
முன்வை . 

Poisonous metals - நச்சு உலோகங்கள் . 
Place to which public are admitted 

Poisonous substance -- நச்சுப்பொருள் . 
பொது மக்கள் உட்செல்ல அனுமதிக்கப் Poisons-- நஞ்சுகள் . 
படுகிற இடம் , 

Police - காவல் ; காவல் துறையினர் , 
Placing in confinement அடைத்து வைத் 
தல் . 

காவற்படை . 


. 


95 


ஆணையர் . 


Police establishment- காவல் நிறுவனம் . | Post- harvest period--அறுவடைக்குப் பிந்திய 
Police force , members of - காவற்படை 

காலம் . 
உறுப்பினர்கள் . 

Post - mark- அஞ்சல் முத்திரை . 
Police Commissioner காவல் துறை 

Post - mortem examination- பிரேதப் பரிசோ 

தனை . 
Police official- காவல் அலுவலர் . 

Posting- பதவி அமர்த்துகை; தபாலில் இடு 
Police report காவலறிக்கை . 

தல் ; ஒட்டுதல் . 
Policy - கொள்கை 

Posting the notice in a conspicuous place --- 

அறிவிப்பை எடுப்பான இடத்தில் ஒட்டு 
Policy of Insurance-- காப்பீட்டுப் பத்திரம் . 

தல் . 
Policy of the State அரசின் கொள்கை . 

Postpone-- ஒத்திப்போடு ; தள்ளிப்போடு . 
Policy , public --பொதுக் கொள்கை . 

Potable liquor- குடிப்பதற்குரிய மது , 
Polished-- மெருகிடப்பட்ட . 

Pound- பட்டி . 
Political agent- அரசியல் முகவர் . 

Pound - keeper-- பட்டிக் காவல்காரர் . 
Political justice --- அரசியல் நீதி . 

Power- அதிகாரம் ; அரசு ; ஆற்றல் ; 
Polygamy- பன்மை மணம் . 

சக்தி . 
Population --- மக்கள் தொகை 

Power and authority - அதிகாரமும் அதிகார 
Population control-- மக்கள் தொகைக் 

உரிமையும் . 
கட்டுப்பாடு . 

Power at peace with Government of India 
Port-- துறைமுகம் . 

இந்திய அரசாங்கத்துடன் சமாதான 
Port authorities - துறைமுக அதிகார 

உறவு கொண்டுள்ள அரசு . 
ஆயங்கள் . 

Power of administration நிர்வாக அதி 
Port - hole between decks of a ship - கப்பலின் 

காரம் . 
தளங்களுக்கு இடையே உள்ள துளை . 

Power of attorney- அதிகாரப் பத்திரம் . 
Port quarantine - துறைமுகத்தில் 

கட்டாய Power of Court to implead manufacturer 
ஒதுக்கிவைப்பு . 

உற்பத்தியாளர் மீது நடவடிக்கை எடுக்க 
Possession அனுபோகம் ; கைவசம் ; வசம் ; 

நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம் ; உற் 
வைத்திருத்தல் ; சுவாதீனம் . 

பத்தியாளரைத் தரப்பினராகச் சேர்ப்ப 
Possession , in his - அவருடைய வசத்தில் . 

தற்கு நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம் . 

Power of superintendence-- கண்காணிப்பு 
Possibilities and impossibilities-- சாத்தியக் 

அதிகாரம் . 
கூறுகளும் அசாத்தியக் கூறுகளும் . 

Power to make rules- விதிகள் செய்வதற் 
Possibility --- சாத்தியம் . 

கான அதிகாரம் . 
Possible - சாத்தியமான 

Power to notify exemptions - விலக்குகளை 
Possible, as soon as - சாத்தியமான விரை அறிவிக்கை செய்வதற்கான அதிகாரம் . 
வில் . 

Power to review- மறு ஆய்வு செய்யும் 
Possible , so far as-- இயன்ற அளவிற்கு ; 

அதிகாரம் . 
சாத்தியமாகும் அளவிற்கு . 

Powers and duties assigned to-- குறித்தளிக் 
Post- அஞ்சல் ; அலுவல் பதவி ; உத்தி கப்பட்ட அதிகாரங்களும் கடமைகளும் . 
யோகம் ; சாவடி ; பதவி . 

Powers conferred- வழங்கப்பட்ட அதிகா 
Post and telegraph - அஞ்சல் ( தபால் ) தந்தி ரங்கள் . 
Post office savings bank- அஞ்சலகச் Powers of revision- மேலாய்வு அதிகாரங் 
சேமிப்பு வங்கி . 

கள் . 
Postal or telegraph authority - அஞ்சல் 

Practicable - செயல் முறைக்கு ஏற்ற ; நடை 
( தபால் ) அல்லது தந்தி அதிகாரி அதிகார முறைக்குரிய ; பயிற்சிக்குரிய .. 
ஆயம் . 

Practicable , as far as - நடைமுறையில் 
Postal service - அஞ்சல் ஊழியம் . 

இயன்ற அளவுக்கு . 


96 


யாக . 


Practicat le , as nearly as may be எந்த அள | Prejudice - குந்தகம் ; பாதகம் . 

வுக்கு நடைமுறையில் சாத்தியமாகுமோ | Prejudice , without - பாதகமன்னியில் ; 
அந்த அளவுக்கு . 

பாதகமின்றி . 
Practica ) -- நடைமுறையில் சாத்தியமான Preliminary-- முதற்படியாக ; முன்னுரை 
Practical experience- நடைமுறை அனு 
பவம் . 

Preliminary inquiry- முதல் நிலைப் பரிசீ 
Practice - நடப்பு ; நடைமுறைப் பழக்கம் . லனை . 
Practice of profession - தொழில் பயில்வது . Premature-- முதிர்வுக்கு முன்னம் . 
Practise - தொழில் புரி ; தொழிலாற்று ; Premature termination -- முதிர்வுக்கு 
பயில் . 

முன்னம் அறுதி செய்தல் . 
Practised on the accused person , in consequ- Premeditated design, a person who had 
ence of deception- குற்றஞ்சுமத்தப் 

முன் கூட்டித் திட்டமிட்டிருந்தவர் . 
பட்டவரை வஞ்சித்தலின் விளைவாக . 

Premises - இடம் ; இருப்பிடம் : மனை 
Practising deception- வஞ்சனை புரிதல் , 

வளாகம் ; வளாகம் . 

Preparation -ஆயத்தம் ; தயாரித்தல் ; 
Praying-- வேண்டுதல் . 

தயாரிப்பு ; முன்னேற்பாடு . 
Preaching: - போதித்தல் , 

Preparation for defence - பாதுகாவலுக்கான 
Preaching and practice of untouchability 

முன்னேற்பாடு . 
தீண்டாமையைப் போதிப்பதும் பயில் Premium- ஊக்கப் பரிசு : தவணைக் 
வதும் , 

கட்டணம் ; மிகைமதிப்பு . 
Preamble- முகப்பு , 

Premium , selling share at a-- மிகைமதிப் 
Precaution- முன்னெச்சரிக்கை . 

பில் பங்கை விற்றல் . 
Precedent --- முற்கோள் . 

Prepared food- தயாரிக்கப்பட்ட உணவு . 
Precedent , condition- முன் நிபந்தனை . 

Preponderance of probabilities-- நிகழ்தற் 

குரிய கூறுகள் பெரிதும் மிகுந்திருத்தல் . 
Preceding- முந்திய , 

Prescribe - நிர்ணயி ; வகு ; விதி . 
Preceding section- முந்திய பிரிவு . 

Prescribed - வகுக்கப்பட்ட ; விதிக்கப் 
Precisely describing what was done - TGOT GOT 

பட்ட ; 
செய்யப்பட்டது என்பதைத் துல்லிய 

நிர்ணயிக்கப்பட்ட . 
மாக விவரித்தல . 

Prescribed by or under law , rules ---சட்டத் 

தின்படியாகவோ அல்லது அதனடி 
Preclude தடை செய் ; விலக்கு . 

யாகவோ வகுக்கப்பட்ட விதிகள் . 
Pre - deceased person- முந்தி இறந்தவர் . 

Prescribed by rules - விதிகளால் வகுக்கப் 
Predecessor Government , its - அதற்குப் பட்ட நிர்ணயிக்கப்பட்ட விதிக்கப்பட்ட 
பதவி-முன்னைய அரசாங்கம் . 

Prescribed date-- நிர்ணயிக்கப்பட்ட தேதி . 
Predecessor in office- பதவியில் முன் இருந் 

Prescribed standard- விதிக்கப்பட்ட 
தவர் ; பதவி - முன்னவர் . 

திட்டம் . 
Prefer-- தாக்கல் செய் ; தேர்ந்தெடு ; 

Presence , in his- அவரது முன்னிலையில் . 
முன்வை . 

Present - அளி ; அன்பளிப்பு ; கொடு ; தாக் 
Prefer a charge --- குற்றச்சாட்டைக் கொணர் . 

கல் செய் ; முன்வை . 
Prefer an appeal - மேல்முறையீடு தாக்கல் 

Present , being- ஆஜராயிருத்தல் ; இருத் 
செய் . 

தல் ; வந்திருத்தல் . 
Prefer one of the two- இருவரில் ஒருவரைத் 
தேர்ந்தெடு ; இரண்டில் ஒன்றைத் தேர்ந் 

Presentation to the proper Court- உரிய நீதி 

மன்றத்தில் தாக்கல் செய்தல் . 
Preference - முன்னுரிமை . 

Preservation - நிலைபேணல் ; பத்திரமாக 

வைத்தல் ; பராமரிப்பு ; பாதுகாத்தல் . 
Prefixed numeral figures - முன்னால் சேர்க் 
கப்பட்ட இலக்க எண்கள் . 

Preservative - பதனச்சரக்கு . 


97 


தல் , 


Preside - தலைமை வகி . 

Price list--விலைப் பட்டியல் . 
Presidency - Towns Insolvency Act --- LOIT ET Primary duties-- தலையாய கடமைகள் . 
ணத் தலைநகர் கள் நொடிப்பு நிலைச் 

Primary evidence- முதல் தர சாட்சியம் . 
சட்டம் . 

Primary food- ஆதார உணவு . 
Presidency Magistrate- மாகாணத் தலை 

Primary school- தெர்டக்கப் பள்ளி . 
நகர் நடுவர். 

Primary stage - துவக்க நிலை . 
Presidency town- மாகாணத் தலை நகர் . 

Prime- Minister-- பிரதமர் . 
-President of India - இந்தியக் குடியரசுத் 
தலைவர் . 

Prince- சிற்றரசர் . 
President of the Republic - குடியரசுத் தலை 

Principal- அசல் ; முதல்வர் . 
வர் . 

Principal Court- முதன்மை நீதி மன்றம் . 
Presiding Judge --தலைமை வகிக்கின்ற Principal officer-- முதன்மை அலுவலர் . 
நீதிபதி . 

Principal seat--தலைமை இருக்கை . 
Presiding officers --- தலைமை வகிக்கும் 

Principally- பிரதான மாக ; முதன்மையாக . 
அலுவலர்கள் . 

Principal value- மூலதன மதிப்பு . 
Presume- அனுமானி . 

Principles-- நெறிகள் . 
Presumption- அனு மானம் ; அனு மானித் | Principles of State policy, directive- அரசின் 

கொள்கையினை வழிச்செலுத்தும் 
Pretend- பாசாங்கு செய் . 

நெறிகள் . 
Prevail over the rules , such provisions shall- | Principles of distribution- பங்கீட்டு 

அத்தகைய வகைமுறைகள் விதிகளுக்கு நெறிகள் . 
மேலோங்கி இயங்கும் . 

Principles of policy--கொள்கை நெறிகள் . 
Prevailing market rate-- நிலவரச் சந்தை 

Printing press - அச்சகம் . 
விலை . 

Priority-- முதன்மை . 
Prevent- தடு . 

Priority to other duties , in - இதர கடமை 
Prevention-- தடை ; தடுப்பு . 

களுக்கு மேலாக முதன்மை அளித்து . 
Prevention of crime- குற்றந் தடுத்தல் . Prison- சிறை ; சிறைச்சாலை . 
Prevention of Food Adulteration Act 

Prisoner -கைதி . 
வுக் கலப்படத் தடுப்புச் சட்டம் . 

Privacy- அந்தரங்கம் . 
Prevention of offences - குற்றங்களைத் தடுத் Private Acts- தனியார் சட்டங்கள் . 
தன்தல் . 

Private Acts of Parliament --- தனியாரைப் 
Preventive action- தடுப்பு நடவடிக்கை . 

பொறுத்த நாடாளுமன்றச் சட்டங்கள் . 
Preventive detention- தடுப்புக் காவல் . 

Private defence-- தற்காப்பு . 
Preventive power- தடுப்பதிகாரம் . 

Private document - தனியார் பத்திரம் . 
Previous- முந்திய . 

Private forest- தனியார் காடு . 
Previous approval- முன் ஒப்புதலளிப்பு . 

Private person- தனிப்பட்ட ஒருவர் . 
Previous consent- முன் சம்மதம் . 

Private place-- தனிப்பட்ட இடம் . 
Previous permission- முன் அனுமதி . 

Private way-- சொந்தப் பாதை , 
Previous publication- முந்திய வெளியீடு . 

Privately owned - தனிப்பட்ட ஒரு வருக்குச் 
Previous sanction-- முன் ஒப்பளிப்பு . 

சொந்தமான . 
Previous service--- முந்திய ஊழியம் . 

Private] y owned place of worship- தனிப் 
Previously- முன்னதாகவே ; முன்னமேயே . 

பட்ட ஒரு வருக்குச் சொந்தமான வழி 
Previously convicted offenders-- முன்னமேயே பாட்டிடம் . 

தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் . Privation of a limb - ஓர் உறுப்பைச் சிதைத் 
Price control-- விலைக் கட்டுப்பாடு . 


உண 


தல் . 


. 


128 A - 1-16 


98 


கூறு . 


Privilege--சிறப்புரிமை . 

தூண்டுதல் , அச்சுறுத்தல் அல்லது 

வாக்குறுதி . 
Privileges, rights and - உரிமைகளும் சிறப் 
புரிமைகளும் . 

Proceedings laid before the Court-- நீதி 
Privy council - ப்ரிவி கவுன்சில் . 

மன்றத்தின் முன் தாக்கல் செய்யப்பட்ட 

நடவடிக்கைகள் . 
Privy purse-- மன்னர் மானியம் . 

Proceeds- கிடைக்கும் தொகை ; வரும்படி . 
Privy to the contract -ஒப்பந்தத்திற்கு உடந் 
தையாயிருப்பவர் . 

Proceeds , net- நிகரத்தொகை, 
Privy to the offence-- குற்றத்திற்கு உடந் Proceeds, sale- விற்றுமுதல் , 
தையாயிருப்பவர் . 

Process- செய்முறை ; பக்குவப்படுத்து . 
Prize- பரிசு . 

Process fee-- கட்டளைக் கட்டணம் ; 
Probability , it is a- அது ஒரு நிகழ்தற்குரிய சார்வுக் கட்டணம் , 

Process , legal-- நீதிமுறைக் கட்டளை ; 
Probable , it is- அது நிகழ்தற்குரியது . 

சட்டமுறைக் கட்டளை . 
Probable consequence-- நிகழ்தற்குரிய பின் 

Process of law-- சட்டச் செயல்முறை . 
விளைவு - 

Process of manufacture- உற்பத்தி முறை , 
Probable danger- நிகழ்தற்குரிய ஆபத்து . Process server- கட்டளைச் சார்வுப் பணியர் . 
Probate- உயில் நிரூபணச் சான்றிதழ் ; Process server , Judicial -- நீதித் துறைக் 
உயில் மெய்ப்பிதழ் 

கட்டளைச் சார்வுப் பணியர் . 
Probate jurisdiction-- உயிலியல் அதிகார Process server , Revenue-- வருவாய்த் 
வரம்பு . 

துறைக் கட்டளைச் சார்வுப் பணியர் . 
Probation கண்காணிப்பு . 

Processed- பக்குவம் செய்யப்பட்ட . 
Probation officer-- கண்காணிப்பு அலுவலர் . | Proclamation 

Proclamation- பகிரங்க அறிக்கை ; பகிரங் 
Probation of good conduct-- நன்னடத்தைக் கப் படுத்துதல் ; பிரகடனம் ; வெளிப் 
கண்காணிப்பு . 

படை அறிக்கை . 
Probation of Offenders Act 1958-1958 ஆம் 

Proclamation of Emergency- அவசர நிலைப் 
ஆண்டு குற்றவாளிக கண்காணிப்புச் 

பிரகடனம் . 
சட்டம் . 

Proclaimed offender --- பிரகடனப் படுத்தப் 
Procedure நடைமுறை ; விசாரணைமுறை . 

பட்ட குற்றவாளி 
Procedure generally.-- பொதுவான நடை 

Proctor -- ப்ராக்டர் . 
முறை . 

Procuration-உடலுறவுக்காகக் கொணர்தல் ; 
Procedure in financial matters-- நிதி விஷயங் 

முயன்று பெறுதல் . 
களில் நடைமுறை . 

Procure- உடலுறவுக்காகக் கொண்டுவா 
Proceed- முற்படு ; மேல் நடத்து . 

சேகரி ; முயன்று பெறு . 
Proceed to llear-- விசாரணையை மேற் 

Procure the absence of persons- ஆட்களை 
கொள் . 

வராதிருக்கும்படி செய்தல் . 
Proceed to hear or rehear , shall-- விசாரணை 

Procurement -- சேகரம் ; சேகரித்தல் . 
அல்லது மறுவிசாரணை செய்வதை மேற் | Procuring the release of the cattle- கால் 
கொள்ளுதல் வேண்டும் . 

நடையை விடுவிக்கச் செய்தல் . 
Proceed , shall - முற்படுதல் வேண்டும் . Produce- ஆஜர்ப்படுத்து ; உண்டாக்கு ; 
Proceed under this section, where the Court உற்பத்தி செய்; ( பரிசீலனைக்காகக் ) 

does not choose to- நீதிமன்றம் இந்தப் கொண்டுவா ; தயார் செய் ; தாக்கல் 
பிரிவின்படி மேல்நடவடிக்கை எடுக்க செய் ; முன்னிடு ; விளைபொருள் . 
விரும்பாவிடத்து . 

Produce a document, intentionally omitting 
Proceeding-- நடவடிக்கை . 

to-- பத்திரத்தை நினைந்தே கொண்டு 
Proceeding from a person in authority, 

வரத்தவறுதல் ; வேண்டுமென்றே 
inducement , threat or promise --- அதிகாரத் பத்திரத்தைத் தாக்கல் செய்யத் 
திலுள்ள ஓர் ஆளிடமிருந்து வரும் தவறுதல் . 


99 


Produced in support of the prosecution , Prohibit or restrict, may— LOFWWQITUD 
evidence as may be-- வாதி தரப்புக்கு 

அல்லது கட்டுப்படுத்தலாம் . 
ஆதரவாகத் தாக்கல் செய்யலாகும் 

Prohibited- தடை. செய்யப்பட்ட ; தடை 
சாட்சியம் . 

விதிக்கப்பட்ட . 
Producer of sugar--- சர்க்கரை உற்பத்தி Prohibition --- தடை ; தடைசெய்தல் ; 
யாளர் . 

மறித்தல் . 
Producing documents- பத்திரங்களைத் Prohibition and penalties- தடைகளும் தண் 
தாக்கல் செய்தல் . 

டனைகளும் . 
Production- ஆஜர்ப்படுத்தல் ; உண்டாக்கு | Prohibition of advertisements- விளம்பரங் 
தல் ; உற்பத்தி ; சமர்ப்பித்தல் ; 

களுக்குத் தடை . 
தயாரிப்பு ; தாக்கல் செய்தல் ; 

Prohibition of manufacture- உற்பத்தி செய் 
முன்னிடுதல் . 

வதைத் தடை செய்தல் . 
Production from proper custody-- உரிய 

Prohibition of traffic in human beings and 
பாதுகாப்பிலிருந்து ஆஜர்ப்படுத்துதல் . 

forced labour- மனிதரைவைத்து வாணி 
Products--உற்பத்திப் பொருள்கள் . 

கம் செய்வதற்கும் கட்டாயப்படுத்தி 
Profess-- காட்டிக்கொள் ; பாசாங்கு செய் ; வேலை வாங்குவதற்கும் தடை . 
வெளிப்படையாகச் சொல் . 

Prohibition , writ of- ' செய்யற்க ' என் 
Professing-- வெளிப்படையாக ஏற்றுக் 

னும் நீதிப்பேராணை . 
கொள்கிற . 

Prohibitive injunction - தடையுறுத்து ஏவு 
Professing a religion , a person- ஒரு 

கட்டளை . 
சமயத்தை வெளிப்படையாக ஏற்றுக் 

Project-- திட்டம் . 
கொள்கிறவர் / விளம்புகிறவர் . 

Prominently-- எடுப்பாகத் தெரியும்படி.. 
Profession- உத்தியோகம் ; தொழில் , 

Promiscuous- வரைமுறையற்ற . 
Profession of religion-- சமய நம்பிக்கையை 

Promise- உறுதிமொழி ; வாக்குறுதி ; வாக்கு . 
வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுதல் . 
Professional adviser , legal- தொழில்முறைச் 

Promising-- வாக்குக் கொடுத்தல் . 
சட்ட ஆலோசகர் . 

Promissory Note- கடன் உறுதிச் சீட்டு . 
Professional communications-- தொழில் 

Promoting-- ஆதரித்தல் ; ஊக்குவித்தல் ; 
முறையில் தெரிவிக்கப்படும் செய்திகள் . வளர்த்தல் . 
Professional matters-- தொழில் சம்பந்தப் 

Promotingenmity- பகைமையை வளர்த்தல் 
பட்ட விஷயங்கள் . 

Promotion- பதவி உயர்வு ; வளர்த்தல் . 
Professional or technical qualifications- Promotion of religion-- சமயத்தை வளர்த் 
தொழில் அல்லது தொழில் நுட்பத் 

தல் . 
தகுதிகள் . 

Promptly- காலந் தாழ்த்தாமல் . 
Professional training- உத்தியோகப் பயிற்சி : | Promulgate- பிரகடனம் செய் . 
Proficiency-- திறமை . 

Pronouncement of judgment- தீர்ப்புப் பகர் 
Profit- ஊதியம் ; லாபம் . 

Proof- நிரூபணம் . 
Profit , office of - ஊதியம் நல்கும் பதவி . 

Proof , conclusive --அறுதியான நிரூபணம் . 
Profiteering: - கொள்ளை லாபம் அடித்தல் . 

Proof , for the- நிரூபணத்திற்காக ; மெய்ப் 
Progenitors-- மூதாதையர்கள் . 

பிப்பதற்காக . 
Progress -- முன்னேற்றம் , 

Propagate-- பரவச் செய் ; பரப்பு ; 

பிரச்சாரம் செய் . 
Progressive expenditure- படிப்படியாக 
அதிகரித்து வரும் செலவு - 

Propagating- பிரச்சாரம் செய்தல் , 
Progressive use -- பயன்படுத்துவதைப் Propagation of religion- சமயத்தைப் பரப் 

படிப்படியாக அதிகரித்தல் . 
Prohibit - தடை செய் . 

Proper- உரிய ; ஏற்ற ; தக்க ; முறையான . 
128A - 1-16al 


தல் . 


புதல் . 


100 


கைது 


Proper course of the ship- கப்பலின் உரிய Prosecution has been instituted-- குற்ற 
தடம் / மார்க்கம் . 

வழக்கு தொடரப்பட்டுள்ளது . 
Proper custody- உரிய பாதுகாப்பு ; முறை 

Prosecution of common object- பொது 
யான பாதுகாப்பு . 

நோக்கத்தை நிறைவேற்றுதல் . 
Proper discharge of duties- கடமைகளை Prosecution of war- போர் நடத்துதல் . 
முறையாக ஆற்றுதல் . 

Prosecution , the- வாதிதரப்பு ; அரசுதரப்பு . 
Proper recital- ஏற்ற வாசகம் , 

Prosecutor-- குற்றவழக்கு நடத்துபவர் . 
Property- சொத்து ; பொருள் . 

Proselytizing- மதமாற்றம் செய்தல் - 
Property disproportionate to his known | Prospect - வருங்கால வாய்ப்பு .. 

sources of income-- அறிந்திடப்பட்ட 
அவருடைய வருமானத்தின் வழிவகை 
வழிவகை Prospect of arrest 

செய்வதற்குரிய 
களுக்குப் பொருந்தாத விகிதத்தில் அதிக 

வாய்ப்பு . 
மாக உள்ள சொத்து . 

Prospecting for minerals - 560 OUT(GGT 
Property mark- உடைமைக் குறி ; சொத்து 

களைத் தேடியறிதல் . 
அடையாளக் குறி . 

Prospective candidate-- வேட்பாளராகக் 
Property of the Union of India - இந்திய கூடிய வாய்ப்புடையவர் . 
ஒன்றியத்துச் சொத்து . 

Prospective operation- பின்னுற இயங்குதல் , 
Property passing upon death-- மரணத்தின் 

Prospectively or retrospectively to operate 
பேரில் இறங்குகிற சொத்து . 

பின்னுற இயங்குமாறு அல்லது முன்னுற 
Property shall be at the disposal of the State இயங்குமாறு . 
Government- மாநில அரசாங்கத்தின் 

Prostitution- விபசாரம் . 
ஆளுகையில் சொத்தானது இருத்தல் Protected--பாதுகாக்கப்பட்ட , 
வேண்டும் . 

Protecting the interest of the offender 
Proportion- விகிதம் ; வீதப்பங்கு ; வீதம் . 

குற்றவாளியின் நலத்தைக் காப்பாற்றுதல் 
Proportional representation -- 9 . STĖFITTU 

Protection-- காத்தல் ; பாதுகாப்பு : 
பிரதிநிதித்துவம் . 

பேணுதல் . 
Proposal- உத்தேசத் திட்டம் ; உத்தேசம் . 

Protection from fire- தீப்பிடிக்காமல் பாது 
Proposal for legislation- சட்டமியற்றும் 
உத்தேசத்திட்டம் . 

காத்தல் . 
Propose- உத்தேசம் செய் ; உத்தேசி ; முன் 

Protection of action taken in good faith 
மொழி . 

நல்லெண்ணத்துடன் எடுத்த நடவடிக் 

கைக்குப் பாதுகாப்பு . 
Propose an amendment - திருத்தம் 
கொண்டு வா . 

Protection of civil rights- குடியியல் 

உரிமைகள் பாதுகாப்பு . 
Proposed penalty- உத்தேசிக்கப்பட்ட 
தண்டணை . 

Protection of Civil Rights Act , 1955--1955 
Proprietary interest- உடைமை சம்பந்த 

ஆம் ஆண்டு குடியியல் உரிமைகள் 

பாது 
பாத்தியதை . 

காப்புச் சட்டம் . 
Proprietary rights-- உடைமை உரிமைகள் ; Protection of the interests of the minorities 

சிறுபான்மையரின் நலன்களுக்குப் பாது 
சுவான்தார் உரிமைகள் . 

காப்பு . 
Proprietor- உடைமையாளர் ; உரிமை 
யாளர் ; சுவான் தார் . 

Protective lhome- காப்பகம் . 
Propriety-- பொருத்தமுடைமை; முறைமை Protest (made by the captain of a ship) 
Propriety , financial- நிதி முறைமை . 

( ஒரு கப்பலின் அல்லது கப்பல் சரக்கின் 
Prorogation- கலைக்காதொ - . ) வத்தல் . 

சேதங்குறித்து அந்தக் கப்பல் தலைவரால் 

அளிக்கப்பட்ட ) உறுதியுரை . 
Prosecution- குற்றவழக்குத் தொடர்தல் : 

Proved- மெய்ப்பிக்கப்பட்டது . 
வழக்குத் தொடர் தல் ; வழக்கை 
நடத்துதல் , 

Provide-- அளி ; வகைசெய் . 


மான 


10 / 


Provided that- ஆனால் . 

Public conveyance- பொது ஊர்தி . 
Provided further-- மேலும் . 

Public debt- பொதுக் கடன் . 
Provided however- ஆனாலும் ; ஆயினும் . Public decency-- பொது மக்களின் பண்பு 
Provident Fund- எதிர்காலக் காப்பு நிதி . நலம் . 
Providing or holding an entertainment 

Public document- பொதுப் பத்திரம் . 
கேளிக்கைக்கு வகை செய்தல் அல்லது Public employment- பொது வேலையில் 
கேளிக்கை நடத்துதல் 

அமர்த்துதல் . 
Province - மாகா ணம் . 

Public entertainment - பொதுக் கேளிக்கை ' 
Provincial Ac-- மாகாணச் சட்டம் . 

Public function- பொதுப் பணி . 
Provincial Insolvency Act - மாகாண 

Public fund-- அரசாங்க நிதியம் . 
நொடிப்பு நிலைச் சட்டம் . 

Public good- பொது நன்மை . 
- Provision- உணவுப் பொருளை வழங்குதல் ; | Public Health - பொது மக்கள் உடல் நலம் ; 
ஏற்பாடு ; வகைமுறை . 

பொதுச் சுகாதாரம் . 
Provisions உணவுக் குவை . 

Public Health and Sanitation- பொதுச் 
Provisions of law --- சட்டத்தின் வகைமுறை சுகாதாரமும் துப்புரவும் . 
கள் . 

Public Health Service - பொதுச் சுகாதார 
Provisions of this section shall be in 

ஊழியம் . 
addition to , and not in derogation of any Public importance - பொது முக்கியத்துவம் . 
other law for the time being in force .- 

Public institution-- பொது நிறுவனம் . 
இந்தப் பிரிவின் வகைமுறைகள் , அவ் 
வப்போது அமலிலுள்ள சட்டம் 

Public interest - பொது நலன் ; சமுதாய 
எதற்கும் கூடுதலாக இருப்பனவாகவும் , அக்கறை . 
ஆனனால் அதைக் குறைவு றச் செய்யா 

Public Justice - பொது நீதி . 
தனவாகவும் இருத்தல் வேண்டும் . 

Public limited liability establishment 
Provisions , special - சிறப்பு வகைமுறைகள் . 

கடப்பாடு வரையறுக்கப்பட்ட பொது 
Proviso- விலக்கு . 

நிறுவனம் . 
Provocation- ஆத்திரமூட்டு தல் . 

Public money-- பொதுப் பணம் . 
Proxies-- பதிலாள் நியமனப் பத்திரங்கள் , Public morals- பொதுமக்கள் ஒழுக்கம் . 
Proxy- பதிலாள் . 

Public nature-- பொதுத் தன்மை . 
Proxy , by- பதிலாண்மை முறையில் , 

Public notification-- பொது அறிவிக்கை, 
Prudent man-- விவேகமுள்ள மனிதன் . 

Public nuisance- பொதுத் தொல்லை . 
Public-- பொது ; பொது மக்கள் . 

Public order-- பொது ஒழுங்கு . 
Public , general - QUI SULL_WIT GOT 

Public or general interest- பொதுமக்கள் 
பொதுமக்கள் , 

நலன் அல்லது பொது நலன் . 
Public , specific- தனிப்பட்ட பொதுமக்கள் . 

தனிப்பட்ட பொதுமக்கள் . | Public place --- பொது இடம் . 
Public account பொதுக் கணக்கு . 

Public policy-- பொதுக் கொள்கை . 
Public acts--- பொதுச் செயல்கள் . 

Public property- பொதுச் சொத்து . 
Public analyst-- பொதுப் பகுப்பாய்வாளர் . Public Prosecutor - அரசு குற்றத்துறை 
Public assistance --- பொதுவிலிருந்து உதவி . 

வழக்குரைஞர் . 

Public purposes-- பொது நோக்கங்கள் . 
Pablic auction- பொது ஏலம் . 

Public question- பொதுப் பிரச்சினை . 
Public business - பொது நடவடிக்கை . 

Public record-- பொதுப் பதிவிதழ் , 
Public capacity , in his-- அவருடைய பொது 

Public register- பொதுப் பதிவேடு . 
அலுவல் முறையில். 

Public religions worship- பொதுச் சமய 
Public conduct - பொது நடத்தை. 

வழிபாடு . 
Public convenience- பொது வசதி 

Public religious worship , place of- பொதுச் 

சமய வழிபாட்டிடம் . 


து 


102 


தல் . 


Public resort- பொதுமக்கள் கூடுமிடம் . Punishment for cruelty-- கொடுமை 
Public restaurant - பொது உணவுச்சாலை . 

இழைத்தலுக்கான தண்டனை . 

Punishment for offences not otherwise 
Public right - பொது உரிமை . 

provided for- தண்டனைக்கு மற்றப்படி 
Public road- பொதுச் சாலை . 

வகை செய்யப்பட்டிராத குற்றங் 
Public safety- . பொதுமக்களின் பாதுகாப்பு களுக்குத் தண்டனை . 
Public servant- பொது ஊழியர் . 

Punishment or sentence- -தண்டனை 
Public service- பொது ஊழியம் . 

அல்லது தீர்ப்புத் தண்டனை . 
Public Service Commission - அரசூழிய Punishment, remitting the — 50074 

வனியைக் 
ஆணையம் . 

குறைத்தல் , 
Public spring- பொது உற்று . 

Punishments shall run concurrently 
Public street- பொதுத் தெரு . 

தண்டனைகள் ஏககாலத்தில் இயங்குதல் 

வேண்டும் . 
Public thoroughfare- பொதுச் சாலை . 

Purchase 
Public tranquillity - பொது அமைதி . 

கொள்வினை ; விலைக்கு வாங்கு 
Public trust- பொதுக் கட்டளை . 

Purchase money - கொள்விலைத் தொகை . 
Public utility - பொது உபயோகம் . 

Purchaser-- விலைக்கு வாங்குநர் . 
Public way- பொதுப் பாதை . 

Pure-- தூய்மையான . 
Public works-- அரசாங்கக் கட்டுமானங்கள் ; 
பொதுப்பணி . 

Purity-- தூய்மை , 
Publication- வெளியீடு ; பிரசுரம் . 

Purporting- தென்படுகிற; புலப்படுகிற . 
Publish- வெளியிடு ; வெளியிடுதல் . 

Purpose- காரியம் ; நோக்கம் . 
Publish in the vernacular--வட்டாரமொழி | Purpose, for the-- ( அதன் ) பொருட்டு . 
யில் வெளியிடு . 

Purposes , for the- ( அதன் ) நோக்கங்களின் 
Published book- பிரசுரிக்கப்பட்ட புத்தகம் : 

பொருட்டு . 
வெளியிடப்பட்ட புத்தகம் . 

Pursuance of , in- அனுசரித்து ; ஒட்டி ; 
Punctual information , giving early and-- தொடர்ந்து ; பொறுத்து , 
விரைவாவும் காலந்தவறாமலும் தகவல் Pursuit of offenders - குற்றவாளிகளைத் 
கொடுத்தல் , 

துரத்திச் செல்லுதல் , 
Punishable-- தண்டிக்கத்தக்க; தண்டிக்கப் | Pursuits , ordinary- வழக்கமான அலுவல் 

படத்தக்க . 
Punishable with imprisonment for a 

Purview of Section 23- 23ஆவது பிரிவின் 
term which shall not be less than one 

வீச்சு / வரம்பு. 
year but which may extend to seven 
years and shall also be liable to fine 

Putative father ---தந்தை யென்று கருதப் 
ஓராண்டுக்குக் குறைவுபடலாகாத 

படுகிறவர் . 
ஆனால் ஏழு ஆண்டுகள் வரை நீடிக்க Put into circulatio11 - உலவச் செய் . 
லாகும் கால அளவிற்குச் சிறைத் 

Put or impressed upon such stamp, mark 
தண்டனை விதித்துத் தண்டிக்கப்படத் 

அத்தகைய முத்திரையின் மேல் இடப் 
தக்கவராவார் ; மேலும் அபராதத் 

பட்ட அல்லது பதிக்கப்பட்ட குறி . 
திற்கு ஆளா தலும் வேண்டும் . 

Put under the control - 
Punishment --சிட்சை ; தண்டனை . 

ஆளுகைக்கு 

உள்ளாக்கு . 
Punishment drill - தண்டனைக் கவாத்து . 

Putrefaction --- அழுகுதல் . 
Punishment for conspiracy-- சதி செய்த 

Putrid- துர் நாற்றமுள்ள. 
லுக்குத் தண்டனை . 


கள் , 


Q 


போது . 


Qualification - தகுதி . 

Question of fact-- சங்கதிப் பிரச்சினை . 
Qualified , when not --- தகுதியற்றிருக்கும் 

Question of law- சட்டப் பிரச்சினை , 
Qualifying words - அடைமொழிச் சொற்கள் / Question whether of law or fact--சட்டப் 
Quality-- தரம் . 

பிரச்சினையானாலும் சரி அல்லது சங்கதிப் 
Quantity- அளவு . 

பிரச்சினையானாலும் சரி . 
Quarantine --- கட்டாய ஒதுக்கிவைப்பு . 

Questioning- வினாவுதல், 
Quarantine, port-- துறைமுகக் கட்டாய 

Questionnaire--- வினாப்பட்டியல் . 
ஒதுக்கிவைப்பு . 

Quick but unborn child- உயிருள்ள , 
Quarantine rule- கட்டாய ஒதுக்கிவைப்பு 

ஆனால் பிறக்காத குழந்தை . 
விதி , 

Quick with child-- கருத்துடிப்பு நிலை . 
Quarry- கல் சுரங்கம் , 

Quick with child woman- கருத்துடிப்பு 
Quarter- இருத்திவை ; தங்கவை ; குடி 

நிலையிலிருக்கும் பெண் . 
யிருக்குமிடம் . 

Quit the employment- வேலையை விட்டுப் 
Quash-- நசி . 

போ . 
Quashing- நசித்தல் , 

Quorum-- குறைவெண் . 
Quasi marital relationship- போலி மண 

Quotation- மேற்கோள் ; மேற்கோள் 
உறவு . 

காட்டுதல் , 
Question- ஆட்சேபனை ; ஆட்சேபி ; கேள்வி ; 
பிரச்சினை ; வினா. 

Quote- எடுத் தெழுது ; குறிப்பிடு ; 
Question , area in -- FLUDJUULL 

மேற்கோள் காட்டு ; விலை 
பிரதேசம் , 

Quotient- ஈவு . 
Question , matter in- பிரச்சினையிலுள்ள 

Quo warranto , writ of-- ' தகுதி யாது 
பொருள் /விஷயம் . 

என்னும் நீதிப்பேராணை . 


கூறு . 


R 


Race-- இனத்தினர் ; இனம் ; பந்தயம் . Rank , next in - அடுத்த படிநிலையிலுள்ள . 
Rage- சீற்றம் . 

Rape-- வன்புணர்ச்சி , 
Railing- அளி. 

Rash- முரட்டுத்தனமான . 
Railway இருப்புப்பாதை . 

Rashly-- முரட்டுத் துணிச்சலாக . 
Railway area- இருப்புப்பாதைப் பிரதேசம் . | Rashness - முரட்டுத்தனம் . 
Railway colony-- ரயில்வே குடியிருப்பு . 

Rate --- தீர்வை ; வீதம் , 
Railway fare- இருப்புப்பாதைப் பயணக் Rate of postage-- அஞ்சல் கட்டண வீதம் . 
கட்டணம் . 

Rate of stamp duty-- முத்திரைத் தீர்வை 
Railway Protection Force-- இருப்புப் 

வீதம் . 
பாதைப் பாதுகாப்புப் படை , 

Ratification- ஏற்றுறுதி செய்தல் . 
Railway station-- ரயில் நிலையம் . 

Rational answer ---- பகுத்தறிவுக்கு உகந்த 
Railway Property ( unlawful possession ) 

பதில் . 
Act-- இருப்புப்பாதைச் சொத்துகள் Rations-- உணவுப் பொருள்கள் . 
( சட்டவிரோத அனுபோகம் ) சட்டம் . 

Ravine- மலைப்பிளவு . 
Railways --- இருப்புப்பாதைப் போக்கு 

Ravishing - கற்பழித்தல் . 
வரத்துகள் . 

Raw cotton- பண்படுத்தப்படாத பருத்தி . 
Raise- உயர்த்து ; திரட்டு . 

Raw jute - பண்படுத்தப்படாத சணல் . 
Raising of loan-- கடன் வாங்குதல் / திரட்டு 

Raw meat-- பச்சை இறைச்சி , 

Reached , information- வந்து சேர்ந்த 
Raising the level of administration- நிர்வாக 
நிலையை உயர்த்துதல் , 

தகவல் . 

Reaching--- சென்று அடைதல் . 
Raiyat , Ryot- குடியானவர் . 

Readily- உடனடியாக . 
Ram-- செம்மறிக் கடா . 

Readily intelligible- உடனடியாகத் 

தென் 
Random--கண்டபடி . 

படத்தக்க . 
Ranger, Forest வனச்சரக அலுவலர் . 

Readiness , having in - தயார் நிலையில் 
Rank-- படிநிலை . 

வைத்திருத்தல் , 
Rank of a sub - inspector , in the- 

Readjustment--மறுசரிசெய்கை ; மறுபடி - 
உதவி ஆய்வாளர் படிநிலையிலுள்ள . 

யும் சரிசெய்தல் , 


தல் , 


105 


தல் , 


Ready and willing , he is-- அவர் ஆயத்த | Recalling a case--வழக்கொன்றை மீண்டும் 
மாகவும் மனமுள்ளவராகவும் இருக்கி 

தருவித்தல் . 
றார் ; தயாராகவும் விருப்பமுடையவ Recapture- மீண்டும் பிடித்தல் , 
ராகவும் இருக்கிறார் . 

Receipt-- ரசீது ; வரவு ; வரவுச்சீட்டு . 
Real state of facts -- சங்கதிகளின் உண்மை 

Receipt , on-- பெற்ற தன் பேரில் ; ரசீதின் 
நிலவரம் . 

பேரில் , 
Realization- கைக்கொள்ளுதல் . 

Receivable-- பெற்றுக்கொள்ளத்தக்க . 
Realization of fine-- அபராதத்தை வசூலித் Receivable evidence-- பெற்றுக்கொள்ளத் 

தக்க சாட்சியம் . 
Re - appointment-- மறு நியமனம் . 

Receive -- ஏற்றுக்கொள் ; பெற்றுக்கொள் . 
Reason- காரணம் . 

Received and treated as husband and wife , 
Reason of a mistake of law , by- சட்டத் they were- அவர்கள் கணவனும் மனைவி 

தைப் பற்றிய தவற்றின் காரணத்தால் . யுமாக ஏற்று நடத்தப்பட்டனர் . 
Reason to believe --- நம்புவதற்குக் காரணம் . 

Receiver-- பாதுகாவலர் ; ரிசீவர் . 
Reason to believe a fact-- ஒரு சங்கதியை 

Receptacle-- ஏனம் ; கொள்கலம் . 
நம்புவதற்குண்டான காரணம் .. 

Reception- ஏற்றுக்கொள்ளுதல் ; வாங்கி 
Reasons to be recorded in writing, for 

வைத்துக் கொள்ளுதல் . 
எழுத்து மூலம் பதிவு செய்யப்பட 

Reception order - ஏற்புக் கட்டளை . 
வேண்டிய காரணங்களுக்காக . 

Recess of Parliament -- 5T LIT LOGIT 
Reasonable- நியாயமான , 

இடைக்கால ஓய்வு . 
Reasonable apprehension- நியாயமாக ஏற் 

Reciprocal arrangements- பரஸ்பர ஏற்பாடு 

கள் . 
படுகின்ற அச்சம் , 

Recital- வாசகம் . 
Reasonable excuse , in the absence of any -- 
நியாயமான காரணம் எதுவும் இல்லாத 

Reckless- கண்மூடித்தனமான . 

Reckoning-- கணக்கிடுகை ; கணக்கீடுதல் . 
Reasonable force --- நியாயமான வன்முறை . | Recognised- அங்கீகரிக்கப்பட்ட , 
Reasonable ground-- நியாயமான ஆதாரம் | Recognition- அங்கீகாரம் . 
காரணம் . 

Recognition of law- சட்டத்தை அங்கீ 
Reasonable opportunity of showing cause 

கரித்தல் . 
why he should not be punished for such Recognizance- உத்தரவாதம் ; ஜாமீன் 
offence, after giving the offender- அத்தகைய ஜாமீன் பத்திரம் . 
குற்றத்திற்காகக் அவர் ஏன் தண்டிக்கப் 

Recollect- நினைவுகூர் . 
படக்கூடாது என்பதற்குக் காரணம் 

Recommendation-- பரிந்துரை . 
காட்டுவதற்கு நியாயமான வாய்ப்பினைக் 
குற்றவாளிக்குக் கொடுத்த பின் 

Reconsider - மறுபரிசீலனை செய் . 
Reasonble restriction-- நியாயமான கட்டுப் | Reconstituted- மறுபடியும் அமைக்கப் 
பாடு . 

பட்ட ; மறுஅமைப்புச் செய்யப்பட்ட . 
Reasonable suspicion- நியாயமான ஐயம் ; 

Reconstitution- மறுஅமைப்பு . 
நியாயமான சந்தேகம் . 

Reconvert- மீண்டும் மதம் மாறியவர் . 
Reasonable time - நியாயமான நேரம் . Record -- பதிவுக்கட்டு ; பதிவுக்குறிப்பு ; 
Reasonably necessary - நியாயப்படி அவசிய பதிவிதழ் . 

Record , Court of- நிரந்தரப் பதிவு நீதி 
Reasonably practicable- போதிய அளவு4 மன்றம் . 
செயல்முறைக்கு ஏற்ற தாய் . 

Record of Court - நீதி மன்றத்தின் பதிவுக் 
Rebut- மறுத்துவிடு ; மறுதலி . 

கட்டு . 
Recall- மீண்டும் கூப்பிடு . 

Record of evidence- சாட்சியத்தின் பதிவு . 
128A - 1--17 


போது . 


பு . 


மான . 


* 106 


பாது 


Recorded in writing , for reasons to be -- Re - employment- மீண்டும் வேலைக்கு 

எழுத்து மூலம் பதிவு செய்யப்பட | அமர்த்துதல் . 
வேண்டிய காரணங்களுக்காக , 

Re - enacment- மீண்டும் சட்டம் இயற்று 
Recording an issue of fact-- சங்கதி பற்றிய தல் . 
பிரச்சினை ஒன்றைப் பதிவு செய்தல் . 

Re - examination- மறுவிசாரணை . 
Recourse to the protection of public autho- | Refer- குறிப்பிடு ; சாட்டிவிடு ; சுட்டு . 
having- பொது அதிகாரிகளின் 

Refere to- சாட்டியனுப்பு ; சாட்டிவிடு . 
காப்பை நாடுதல் , 

Reference-- குறிப்பிடுதல் ; சாட்டி 
Recover- திரும்பப் பெறு ; வசூலி . 

யனுப்புகை ; சாட்டுதல் ; சுட்டு ; 
Recover summarily-- சுருக்கு முறையில் 

சுட்டுகை ; சுட்டுதல் ; 

மேல் 
வசூலி . 

முடிவுக்கு அனுப்புதல் . 
Recovery- மீட்பு ; வசூலித்தல் , 

Reference , construction of- சுட்டுகைக்கு ', 
Recovery of penalty- தண்டத்தை வசூலித் சுட்டுக்குப் பொருள் கொள்ளுதல் . 
தல் . 

Reference to , in- குறிப்பில் கொண்டு . 
Recreation- பொழுதுபோக்கு . 

Reference to the then existing facts , docu 
Recruitment- ஆளெடுப்பது ; ஆளெடுப்பு . ment unmeaning with- அப்போதுள்ள 
Rectification of boundaries-- எல்லை 

சங்கதிகளைப் பொறுத்தமட்டில் 
களைத் திருத்தியமைத்தல் . 

பொருள் தராத பத்திரம் . 

Reference to merits or claims, without 
Rectification of liquor- மதுவைச் செவ் 

உரிமைகளையோ அல்லது தகுதிகளை 
வைப்படுத்துதல் . 

யோ கவனிக்காமல் . 
Recurring sums , முறையாக மீண்டும் 

Reference to treatises, refreshing memory 
மீண்டும் கொடுக்கப்படவேண்டிய 

by- ஆய்வு நூல்களைப் பார்வையிடு 
தொகைகள் . 

வதன் மூலம் நினைவைப் புதுப்பித்துக் 
Redefine-- மறுவரையறை செய் . 

கொள்ளல் . 
Redemption charge - மீட்புச் செலவு . Referred , matter-- சாட்டியனுப்பபட்ட 
Redemption of debt- கடன் மீட்பு / மீட்டு விஷயம் . 

Referred Trial Bench-- மேல் பரிசீலனை 
Redistillation- மீண்டும் காய்ச்சி வடித்தல் . 

நீதியர் ஆயம் . 
Redress-- பரிகாரம் . 

Refined- சுத்திகரிக்கப்பட்ட . 

Reform- சீர்திருத்தம் . 
Redress of grievances - குறைகளைத் தீர்த் 

Reformation- சீர்திருத்தம் ; சீரமைப்பு . 
Reduce to writing-- எழுத்தில் வடி . 

Reformatories- சீர்திருத்தச்சாலைகள் . 
Reducing in writing- எழுத்துருவில் 

Reformatory institution- சீர்திருத்த 

யம் . 
கொண்டு வருதல் ; எழுத்தில் 
வடிக்கப்படுதல் . 

Reformatory Schools Act , 1897-1897ஆம் 

ஆண்டு சீர்திருத்தப் பள்ளிகள் சட்டம் . 
Reducing into writing in a summary manner 
( the examination ) --- ( வாக்குமூலத்தைச் ) Re -formied contract- திருத்தியமைக்கப் 
சுருக்கமாக எழுத்தில் வடித்தல் . 

பட்ட ஒப்பந்தம் . 
Reducing to the form of document- Refrain --- தவிர் . 

பத்திர வடிவத்தில் கொண்டு வருதல் . | Refreshing memory- நினைவு படுத்திக் 
Reduction-- ஒடுக்குதல் ; குறைத்தல் . 

கொள்ளல் ; நினைவைப் புதுப்பித்தல் , 
Reduction in rank -படிநிலையில் தாழ்த் 

Refreshment room-- சிற்றுண்டிச்சாலை ; 

பலகாரச்சாலை . 
Re - election- மறுதேர்தல் ; மறுபடியும் Refreshments--சிற்றுண்டி ; பலகாரங்கள் 
தேர்ந்தெடுக்கப்டுதல் . 

Refugee- அகதி . 


தல் . 


தல் , 


நிலை 


தல் . 


-107 


. 


விதி . 


. 


Refund--திருப்பிக்கொடு ; திருப்பிப் | Regulating - ஒழுங்குமுறைப் படுத்துதல் ; 
பெறுதல் ; திருப்பித்தரும் பெறுந் 

முறைப்படுத்துதல் , 
தொகை . 

Regulating the manner of investigation 
Refuse- மறு . 

புலனாய்வு செய்யும் முறையை முறைப் 
Regard such fact as proved , may- அச் படுத்துதல் . 

சங்கதியை மெய்ப்பிக்கப்பட்டதாகக் Regulation- ஒழுங்குமுறை; ஒழுங்குமுறைச் 
கருதலாம் . 

சட்டம் ; ஒழுங்குமுறை விதி ; முறைப் 
Regard to , having- கவனத்தில் கொண்டு . படுத்துதல் , 
Regarded as material error , it is- பொருட் Regulation having the force of law- சட்டத் 

டுள்ள பிழையாக அது கருதப்படுகிறது . தின் ஆற்றல் பெற்றுள்ள ஒழுங்குமுறை 
Regarding rules-- விதிகள் சம்பந்தமான . 
Regarding - குறித்து ; சம்பந்தமாக ; 

Rehabilitation --புனர்வாழ்வு ; மறுவாழ் 
பொறுத்து . 

வளிப்பு . 
Regarding the administration- நிர்வாகம் Rehearing- மறுவிசாரணை . 
சம்பந்தமாக , 

Rehearing of the case-- வழக்கை மீண்டும் 
Regards a right , as-- ஒர் உரிமை குறித்து . 

விசாரித்தல் ; வழக்கின் மறுவிசாரணை . 
Regiment --படைவகுப்பு . 

Reimbursement--ஈடு செய்தல் . 
Region- பிராந்தியம் . 

Reinstatement-- முன்னிலைமையில் மறுபடி 

யும் வைத்தல் . 
Regional- பிராந்திய . 

Rejecting- நிராகரித்தல் . 
Regional Council - பிராந்திய மன்றம் . 

Relapse --- மறுகலித்தல் . 
Regional language- பிராந்திய மொழி . 

Relapse into crime-- குற்றத்தில் மறு 
Register- பதிவேடு . 

கலித்தல் . 
Register of birth- பிறப்புப் பதிவேடு . 

Relating to-- சம்பந்தமாக / ன ; பொறுத்த . 
Register of burial- சவ அடக்கப் பதிவேடு . 

Relating to the calendar year- ஆங்கில 
Register of Service --பணிப் பதிவேடு . 

ஆண்டைச் சார்ந்த . 
Registered medical practitioner- பதிவு Relating to or connected with - சம்பந்தப் 

பெற்ற மருத்துவத் தொழிலாற்றுநர் . பட்ட அல்லது தொடர்பான . 
Registered post acknowledgement due- Relation of things- பொருள்களின் உறவு . 
ஒப்புகைப் பதிவு அஞ்சல் , 

Relationship- உறவுமுறை . 
Registrar- பதிவாளர் . 

Relative- உறவினர் ; தொடர்புள்ள . 
Registration certificate - பதிவுச் சான்றிதழ் . 

பதிவுச் சான்றிதழ் . Release - விடுதலை செய்தல் ; விடுவித்தல் . 
Registration of deeds- ஆவணங்களைப் 

Release of offenders on probation - GOD 
பதிவு செய்தல் . 

வாளிகளைக் கண்காணிப்பின் பேரில் விடு 
Regular occupation- வழக்கமான தொழில். 

வித்தல் . 
Regularity- ஒழுங்குமுறை; முறைமை . Releasing the demand or claim to which he 
Regularity of judicial act- நீதிமுறைச் 

is entitled- அவருக்குரிய பணத்தை 
செய்கையின் ஒழுங்கு முறைமை . 

அல்லது பாத்தியதையை 

விடு தலை 
Regularity of proceeding- நடவடிக்கையின் செய்து கொடுத்தல் . 
முறைமை . 

Relevancy --- தொடர்புடைமை . 
Regularly stamped agreement -முறைப்படி | Relevant-- தொடர்புடைய . 
யான முத்திரைத்தாளில் உள்ள உடன் Relevant fact-- தொடர்புற்ற சங்கதி . 
பாடு . 

Relevant figures-- தொடர்புடைய தொகை 
Regulate - ஒழுங்கு முறைப்படுத்து ; 

விவரங்கள் . 
முறைப்படுத்து . 

Relevant time- தொடர்புற்ற காலம் . 
Regulated - முறைப்படுத்தப்பட்ட . 

Relief --நிவாரணம் . 
* 128A - 1--17a 


108 


சேவை 


Relieve-- நிவர்த்தி செய் . 

Remove - அகற்று ; அப்புறப்படுத்து ; நீக்கு ... 
Relieve him of the responsibilities - அவரைப் Remuneration - ஊதியம் . 
பொறுப்புக்களிலிருந்து விடுவி . 

Remuneration by commission- தரகு வகை 
Religion-- சமயம் ; மதம் . 

ஊதியம் . 
Religious denomination --சமயப் பிரிவு . Render- ஆக்கிக்கொள் ; ஆக்கு ; செய் . 
Religious disability- சமய சம்பந்தமான Rendering national service 

தேச 
முட்டுப்பாடு . 

புரிதல் , 
Religious instruction- சமய போதனை . Rendering of service to customers- வாடிக்.. 
Religious or charitable institution --- சமய 

கைக்காரர்களுக்குப் பணி செய்தல் . 
அல்லது அற நிறுவனம் . 

Rendering the accused liable to punishment 
Religious persuasion-- சமய நம்பிக்கை . 

எதிரியைத் தண்டனைக்கு ஆளாக்குதல் . 
Religious practice-- சமயப் பழக்கம் . 

Rendering probable - நிகழ்தற்குரிய தாகச் 

செய்தல் . 
Religious service - சமயப் பணி . 

Rendering unfit for human consumption 
Religious worship-- சமய வழிபாடு . 

மனிதர் அருந்துவதற்குத் நுகர்வதற்குத் 
Rely- ஆதாரமாகக் கொள் ; நம்பு . 

தகாத தாக்குதல் . 
Remainder-- எஞ்சியது . 

Renewal- புதுப்பித்தல் . 
Remains- எஞ்சி நிற்பவை . 

Renewed- புதுப்பிக்கப்பட்ட . 
Remains, archaelogical— STOLIT (GOT Re - nomination- மறு நியமனம் . 
சிதைவுகள் . 

Renoncants- இனமுறைச் சட்டம் துறந் 
Remand- காவல் வைப்பு ; காவலில் வை . 

தோர் . 
Remand him in custody-- அவரைக் காவல் 

Renounce-- கைவிடு ; துற . 
சிறையில் வை : அவரைக் காவலில் வை . Rent and Revenule Courts- குத்தகை மற்றும் 
Remand or committal to custody- காவலில் வருவாய்த்துறை நீதிமன்றங்கள் . 

வைத்தல் அல்லது காவலுக்கு அனுப்புதல் . | Reorganise-- மாற்றியமை . 
Remark- மேலுரை . 

Reorganisation-- மாற்றியமைத்தல் . 
Re - marriage-- மறுமணம் . 

Repair- செப்பனிடு ; பழுது பார் . 
Remedly-- சரிசெய் ; பரிகாரம் . 

Repeal- நீக்கம் ; நீக்கு ; நீக்குதல். 
Remedying the inconvenience- அசௌகரி Repeal and savings- நீக்கமும் காப்புகளும் , 
யத்தைக் களை தல் . 

Repeal or amend with retrospective effect 
Remiss- கடமையில் தவறுதல் . 

முன்னுற இயங்கும்படியாக நீக்கமோ 
Remission - குறைத்தல் . 

திருத்தமோ செய் 
Remission of punishment-- தண்டனைக் 

Repetition- திரும்பவும் செய்தல் ; திரும்ப 
குறைப்பு ; தண்டனைத் தள்ளுபடி . 

வும் சொல்லுதல் . 
Remissness- -அசட்டை . 

Replace-- திரும்பவும் வை ; மாற்றீடு 

செய் . 
Remit- அனுப்பு ; குறை ; தள்ளிவிடு . 
Remote சேய்மையான . 

Report- அறிக்கை ; அறிக்கை செய் . 

Report for duty- வேலைக்கு ஆஜராகி 
Remote in tine - காலத்தால் சேய்மை 

அறிக்கை கொடுத்தல் . 

Report of ruling- தீர்ப்புவிவர அறிக்கை . 
Removal - அகற்றுதல் ; நீக்குதல் . 
Removal from office - பதவியிலிருந்து நீக் 

Report the circumstances of the case வழக் 

க் 
கின் விவரங்களைப் பற்றி அறிக்கை 

செய் . 
Removal of doubts- ஐயங்களை நீக்குதல் . 

Report to be treated confidential- அறிக்கை 
difficulty- இடர்ப்பாட்டை இரகசியமான தாக வைக்கப்படுதல் 
நீக்குதல் 

வேண்டும் . 


யான . 


குதல் . 


Removal of 


109 


Reporting - அறிக்கை செய்தல் . 
Representation- உருவ அமைப்பு ; எடுத் 
துரைத்தல் ; பிரதிநிதித்துவம் ; பிரதி 
நிதித்துவமளித்தல் ; புகலுதல் , முறையீடு . 
Representation of the People Act- மக்கள் 

பிரதி நிதித்துவச் சட்டம் . 
Representation of States in Parliament 

நாடாளுமன்றத்தில் மாநிலங்களுக்குள்ள 

பிரதிநிதித்துவம் . 
Representation , system of proportional 

விகிதாசாரப் பிரதிநிதித்துவ முறை . 
Representation , visible- கண்ணுக்குப் புல 
னாகும் உருவப்படைப்பு ; பார்க்கக்கூடிய 

சாதனஎம் . 
Representative- பிரதிநிதி ; பிரதிநிதித்துவம் 

வாய்ந்த . 
Representative character --- பிரதிநிதித்துவத் 

தன்மை ; பிரதிநிதித்துவம் . 
Representative in interest- உரிமைப் 

நிதி . 
Reprieve-- ஒத்திவைப்பு . 
Reprieve of punishment -- 5600L60)GT நிறை 

வேற்றுவதை ஒத்திவைத்தல் , 
Reprisal - எதிர்த்தாக்கு தீல் . 
Reprisal or revenge- எதிர்த்தாக்குதல் 

அல்லது பழிக்குப்பழி . 
Reprocessing-- மறுபக்குவம் செய்தல் . 
Reproduction-- இனப்பெருக்கம் . 
Repugnancy--முரண் ; முரண்பாடு . 
Repugnance , to the extent of- முரண்பட்ட 

தாக இருக்கும் அளவுக்கு . 
Repugnant- அருவருக்கத்தக்க ; பொருந் 

தாத ; முரணாகான ; முரண்பாடாக , 
Repugnant to human use- மனித உபயோ 

கத்திற்குப் பொருந்தாத . 
Repulsive nature-- வெறுப்பூட்டும் தன்மை . 
Reputation-- நற்பெயர் ; புகழ் ; பெயர் . 
Repute , general-- பொது மதிப்பீடு . 
Request- கோரிக்கை . 
Request in writing , may- எழுதிக் கேட்டுக் 

கொள்ளலாம் . 
Request shall be complied with- கோரிக்கை 

ஏற்றுக்கொள்ளப்படுதல் வேண்டும் . 
Require - கோரு ; வேண்டுறுத்து . 


Required by law - சட்டப்படி கோரப்பட்ட : 

வேண்டுறுத்தப்பட்ட , 
Required in the public interest, as may be 

பொது நலனுக்காகத்தேவைப்படலாகும் . 
Requirement - கோரிக்கை ; வேண்டுறுத்தம் : 

வேண்டுறுத்தல் . 
Requirement as to residence - குடியிருப்பது 

பற்றிய வேண்டுறுத்தம் , 
Requirements-- வேண்டுறுத்தல்கள் .. 
Requiring special knowledge of law- சட் 

டத்தில் சிறப்பு அறிவு தேவைப்படுகிற . 
Requisite condition- அவசியமான தேவை 

யான நிபந்தனை . 
Requisite permission- தேவையான 

அவசியமான அனுமதி . 
Requisition- கோரிக்கை ; வேண்டுகோள் . 
Requisitioning of property- சொத்தைக் 

கைக்கொள்ளுதல் ; சொத்தைக் கைக் 

கொள்ளுதற்கான கோரிக்கை . 
Requisitioning of property , acquisitioning 
and - சொ தினை ஈட்டுதலும் கைக் 

கொள்ளுதலும் . 
Rescind-ரத்து செய் . 
Rescue -- மீட்சி : மீட்டல் ; மீட்டு . 
Rescue homes-- மீட்பு இல்லங்கள் . 
Research- ஆராய்ச்சி , 
Resemblance--போலிருத்தல் ; போலிமை . 
Reservation --ஒதுக்கீடு ; ஒதுக்கீடு செய்தல் , 
Reserve Bank of India- இந்திய சேம வங்கி . 
Reserved for consideration , Bill - பரிசீ 

லனைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மசோதா . 
Reserved forest-- ஒதுக்குக் காடு . 
Reservoir- நீர்த்தேக்கம் . 
Resettlement- மறு குடியிருத்துதல் ; மறு 

குடியேற்றம் . 
Reside- குடியிரு. 
Residence-- இருப்பிடம் ; குடியிருப்பிடம் . 
Residential hotel - உணவக விடுதி . 
Residential purpose--குடியிருப்பு நோக்கம் , 
Residential quarters - குடியிருப்பிடம் . 
Residing- குடியிருத்தல் . 
Residing and settling --குடியிருத்தலும் குடி 

யேறுதலும் . 
Residuary powers of legislation- சட்டமி 

யற்றுவதற்கான எஞ்சிய அதிகாரங்கள் , 


- 


10 


Restraint-- தடங்கல் ; தடுத்து வைத்தல் ; 
Residue of the property- சொத்தின் மிச்சம் . 

தடை செய்தல் . 
Resign- பதவி விலகு ; ராஜிநாமா செய் . 

Restraint, being subjected to unnecessary 
Resignation-- ராஜிநாமா . 

அன்ாவசியமான தடைக்கு உட்படுத்தப் 
Resist- எதிர் ; தவிர் . 

பட்டிருத்தல் . 
Resistance- எதிர்த்தல் ; தடை ; தடுப்பு ; Restrict- கட்டுப்படுத்து . 
தடைப்படுத்துதல் ; தவிர்த்தல் . 

Restrictio11-- கட்டுப்பாடு ; வரையறை 
Resolution-- தீர்மானம் . 

Restrictive Trade Practices Act-- கட்டுப் 
Resolution , moving of — GILDT U V OST 6007 

படுத்தும் வர்த்தகப் பழக்கங்கள் சட்டம் , 
ரப்படுதல் / பிரேரேபித்தல் . 

Result 

முடிவு ; விளைவு . 
Resolution , passing of - தீர்மானம் நிறை 
வேற்றுதல் . 

Result of , as a -விளைவாக . 
Resort-- கூடுமிடம் ; புழங்குமிடம் , 

Resuming duty-- கடமையை மீண்டும் 

மேற்கொள்ளுதல் . 
Resort , place of public-- பொதுமக்கள் 

Resuming enquiry- பரிசீலனையை மீண்டும் 
புழங்குமிடம் . 

மேற்கொள்ளுதல் , 
Resources- -- வளமை ; வளவசதிகள் . 

Resummon- மீண்டும் ஆஜர்க் கட்டளை 
Resources , material - பொருள் வள 

பிறப்பி . 
வசதிகள் . 

Resumption- மீண்டும் மேற்கொள்ளுதல் . 
Resources , mineral - கனி வளவசதிகள் . 

மீட்டல் . 
Resources , pecuniary- நிதி வளவசதிகள் . 

Resumption of grant- மானியத்தை 
Respect - நன் மதிப்பு . 

மீட்டல் 
Respect of, in -- சம்பந்தமாக ; பொறுத்து . Retail business - சில்லறை வியாபாரம் . 
Respect thereto , with - அதற்குத் தொடர் 

Retain-- தக்கவைத்துக் கொள் ; நிறுத்திவை , 
புடைய ; அதைப்பொறுத்து . 

Retaking the prisoner-- கைதியை மீண்டும் 
Respective functions , their- அவரவர்களுக் பிடித்தல் . 
குரிய அலுவல்கள் . 

Retarding-- தாமதப்படுத்துகிற . 
Respects , as- சம்பந்தமாக . 

Retire-- ஓய்வு பெறு . 
Respective stations, within the limits of their Retirement , age of - ஓய்வு பெறும் வயது . 

- அவரவர் நிலையங்களின் எல்லை 
களுக்குள் , 

Retirement gratuity- ஓய்வுப் பணிக் 

கொடை . 
Respectively - முறையே . 

Retrench - ஆட்குறைப்புச் செய் . 
Respects possession , as- அனுபோகத்தைப் | Retrenchment-- ஆட்குறைப்பு ; ஆட் 
பற்றி . 

குறைப்புச் செய்தல் . 
Respite - ஓய்வு தாமதம் ; தாற்காலிக 

Retrospective effect-- முன்னுற இயங்கும் 
பரிகார அளிப்பு . 

தன்மை . 
Respondent-- எதிராளி; பிரதிவாதி . 

Retrospectively-- முன்னுறு இயங்குமாறு . 

Return--திருப்பியனுப்புதல் ; விவரக் 
Responsibilities- பொறுப்புகள் . 

குறிப்பு . 
Restaurant- உணவுச்சாலை . 

Return of commission - ஆணையைத் 
Restaurant car --உணவுச் சாலை வண்டி . திருப்பியனுப்புதல் . 
Restitution of property- சொத்தை மீட்டிக் | Returns -விவர அறிக்கைகள் ; விவரக் 
கொடுத்தல் . 

குறிப்புகள் . 
Restoration-- திரும்ப ஒப்படைத்தல் ; 

Revenge --- பழிதீர்த்துக்கொள் . 
மீட்டிக் கொடுத்தல் ; மீட்பு . 

Revenge , as a --- பழிக்குப்பழியாக . 
Restore-- மீண்டும் ஒப்படை . 

Revenue 

வருவாய் . 


- 


காக . 


Revenue account - வருவாய்க் கணக்கு . Right , enjoyment of - உரிமையை 

அனுப 
Revenue , arrears of - வரிப் பாக்கி . 

வித்தல் , 
Revenue , for the purpose of- வருவாய்க் Right of appeal - மேல் முறையீட்டு உரிமை 

Right of audience-- வாதாட்டுரிமை . 
Revenue Court - வருவாய்த்துறை நீதி Right of enjoyment-- அனுபோக உரிமை . 
மன்றம் . 

Right of minority- சிறுபான்மையினருக் 
Revenue jurisdiction - வருவாய்த்துறை 

குள்ள உரிமை . 
அதிகார வரம்பு . 

Right of pasture-- மேய்ச்சல் உரிமை . 
Revenue officer-- வருவாய்த்துறை அலு 

Right of succession - வழிமுறையுரிமை . 
வலர் . 

. 
Revenue process - வருவாய்த்துறைக் 

Right of user- புழக்க உரிமை .. 
கட்டள்ை . 

Right of way- பாதை உரிமை ; வழி உரிமை 
Revenue village - வருவாய்த் துறைக் 

Right to equality - சமத்துவத்துக்கு உரிமை 
கிராமம் . 

Right to freedom of religion- சமயச் சுதந் 
Reversal- எதிர்மாறாக்குதல் . 

தரத்திற்கு உரிமை . 
Reverse --- எதிர் மாறாக்கு . 

Right to possession-- சுவாதீன உரிமை . 
Reverse the order - கட்டளையை 

எதிர் 

Rightful - முறையான . 
மாறாக்கு . 

Rigorous imprisonment-- கடுங்காவல் சிறை 
Review- மறு ஆய்வு ; மறு பரிசீலனை . 

வாசம் . 
Review of judgements -- gr 0486 ) OT DDI 

Riot - கலகம் . 
ஆய்வு செய்தல் . 

Rising of the Court , till the-- நீதிமன்றம் 
Revise the electoral roll- வாக்காளர் பட்டி கலையும் வரை . 
யலைத் திருத்தியமை, 

Rising of the Court , before the-- நீதிமன்றம் 
Revision-- சீராய்வு ; திருத்தியமைத்தல் ; 

கலைவதற்கு முன் , 
மேலாய்வு - 

Risk-- அபாயத்தை விளைவிக்கக்கூடிய 
Revision , powers of- சீராய்வு / மேலாய்வு 

நிலை ; ஆபத்து . 
அதிகாரங்கள் . 

River valley- ஆற்றுப் பள்ளத்தாக்கு . 
Revival- உயிர்ப்புறுதல் , 

Road - transport- சாலைப் போக்குவரத்து . 
Revive and come into force , shall - உயிர்ப் Robber-- கொள்ளைக்காரன் . 
புற்று அமலுக்கு வரும் . 

Robbery - கொள்ளை ; கொள்ளை 
Revocation - ரத்து செய்தல் . 

யடித்தல் , 
Revoke-- ரத்து செய் . 

Rodent- கொறிக்கும் பிராணி , 
Reward-- சன்மானம் ; வெகுமதி . 

Roll call -- பெயர் கூப்பிடுதல் , 
Rich heritage - வளமான பாரம்பரியம் . Ropeway- கயிற்றுப் பாதை . 
Right - உரிமை ; சரியான . 

Roster-- வேலைமுறைப் பட்டியல் , 
Right , accruing-- வந்தடையும் உரிமை . Rotation - சுற்றுமுறை . 
Right accruing to a person- ஓர் ஆளை Rotation leave , grant-- முறைவைத்து 
வந்தடைகிற உரிமை . 

விடுப்பு அளி . 
Right , acquired- ஈட்டப்பட்ட உரிமை . Route - மார்க்கம் ; வழி . 
Right against exploitation- சுரண்டப்படா Routine --வாலாயம் . 
மலிருப்பதற்கான உரிமை . 

Royalty- அரசுரிமை ; உரிமை ஊதியம் , 
Right and interest - உரிமையும் நலனும் ; 

. 
உரிமையும் அக்கறையும் பாத்தியதையும் , | Royalty trees- அரசுரிமை மரங்கள் . 

Rubbish 
Right , appeal lies as of- உரிமையுடன் 
மேல் முறையீடு செய்யலாம் . 

Rule- விதி . 


. 


கூளம் . 


112 


Rule of construction- பொருள்கோளுக் | Rules of procedure - நடைமுறை விதிகள் ; 
கான விதி. 

விசாரணை முறை விதிகள். 
Rule of pleading- வாதுரை விதி . 

Rumour- வதந்தி . 
Rule of the road - சாலை விதி ; பாதை விதி. | Running aground , ship-- கப்பல் தரை 
Ruler- மன்னர் . 

தட்டு தல். 
Ruler of Indian State-- இந்திய சமஸ்தான 

Running vessel ashore-- கலத்தைக் 

கரை 
மன்னர் . 

தட்ட வைத்தல் . 
Rules laid down-- விதிக்கப்பட்ட விதிகள் . Rural area-- நாட்டுப்புறம் . 
Rules of business-- அலுவல் முறை விதிகள் . | Ryotwari settlement-- ரயத்துவாரித் தீர்வை 
Rules of evidence - சாட்சிய விதிகள் . 

முறை . 


S 


Sacred tank--புனிதமான குளம் . 

Sanitary condition- சுகாதார நிலை  ைம ; 
Safe custody- பத்திரமான காவல் , 

துப்புரவு நிலைமை. 
பத்திரமான பாதுகாப்பு . 

Sanitary covnenience சுகாதார முறை 
Safeguard- பாதுகாத்தல் ; பாதுகாப்பு . 

யிலான கழிவிடம் . 
Safely- காவந்தாக ; பாதுகாவலாக . 

Sanitation- துப்புரவு . 
Safety- காவந்து ; பாதுகர்ப்பு . 

Sarishtadar- சிரஸ் ததார் ; தலை மைப் பணி 
Said ,' the-- சொல்லப்பட்ட ; மேற்சொன்ன . | satisfaction - திருப்தி ; நிறைவேற்றம் . 

யர் . 
Sailor கடற்படை வீரர் ; மாலுமி . 

Satisfaction of the Court , to the நீதிமன்றக் 
Salary- சம்பளம் . 
Sale and consumption of intoxicating liquor Statisfied that a grave emergency exists , if the 

திற்குத் திருப்தி அளிக்கும் வகையில் . 
and drug- போதையூட்டும் மது, மருந்துச் 

President is-- கடுமையான அவசர நிலை 
சரக்கு ஆகியவற்றை விற்பனை செய் 

ஏற்பட்டுள்ளதென்று குடியரசுத் தலைவர் 
தலும் நுகர்தலும் 

திருப்தி கொள்வாரானால் , 
Sale or purchase- விற்பனை அல்லது கொள் | Statisfy the debt , to -கடனை அடைப்பதற்கு . 

வினை ; விற்றல் அல்லது வாங்குதல் . 
Sale proceeds- விற்றுமுதல். 

Satisfying a decree- தீர்ப்பாணையைத் தீர்த் 
Salving of timber- வெட்டுமரத்தை மீட்டு 
தல் , 

Satisfying the conditions requisite-- அவசிய 

மான நிபந்தனை களை நிறைவேற்றுதல் 
Same kind-- அதே வகை . 

Save as aforesaid-- மேற்சொன்னவாறல்லா 
Same proportion-- அதே விகிதம் . 

மல் . 
Same for all States , ratio shall be- விகிதம் | Save as hereinafter provided- இதற்குப் 
எல்லா மாநிலங்களுக்கும் ஒருபடித்தாய் 

பின்பு இதில் வகை செய்யப்பட்ட 
இருத்தல் வேண்டும் . 

வாறல்லாமல் , 
Sample-- மாதிரி . 

Save as otherwise provided- வேறுவிதமாக' 
Sample , false- போலி மாதிரி . 

வகை செய்யப்பட்டவாறல்லாமல் . 
Sanction- ஒப்பளிப்பு ; ஒப்பளிப்பு செய் . Saving- காப்பு , 
Sanitary- சுகாதாரமான ; துப்புரவான . Saving of operation-- செயற்பாட்டுக்குக் 

காப்பளிப்பு . 


தல் . 


128A - 1-18 


|| 4 


Scheduled area- பட்டியல் பிரதேசம் . Secondary evidence இரண்டாந்தரச் 
Scheduled castes- பட்டியல் சாதியினர் . 

சாட்சியம் . 
Scheduled tribes- பட்டியல் பழங்குடியினர் . Secondary school- உயர் நிலைப்பள்ளி. 
Scheme-- ஏற்பாடு ; திட்டம் . 

Secret ballot , voting by- இரகசிய வாக்குச் 

சீட்டு முறையில் வாக்களிப்பு . 
Scheme for grant of leave by rotation- முறை 

Secretarial staff- செயலகப் பணியாளர் 
வைத்து விடுப்பளிக்கும் திட்டம் . 

தொகுதி . 
Schemes of development வளர்ச்சித் 

Secretariat --- செயலகம் . 
திட்டங்கள் . 
Scientific expert-- விஞ்ஞான வல்லுநர் 

Secretary- செயலாளர் . 
நிபுணர் . 

Secretary of State for 

India-- இந்தியா 
Scientific lines- விஞ்ஞான முறைகள் , 

அமைச்சர் . 

Secretary of State in Council-- மன்றத்தமர் 
Scientific or technical assistance--விஞ்ஞான 
அல்லது தொழில் நுட்ப உதவி . 

இந்தியா அமைச்சர் . 
Scientific purpose- விஞ்ஞான நோக்கம் . 

Secrete-- ஒளித்துவை ; மறைத்துவிடு . 
Scientific temper விஞ்ஞான மனப் Secreting any document- பத்திரம் எதனை 

யும் ஒளித்து வைத்தல் . 
பான்மை . 

Sect- பிரிவினர் ; பிரிவு ; வகுப்பு . 
Scooping out- அகழ்ந்து எடுத்தல் . 

Section- பிரிவு . 
Scope- அளாவுகை ; வீச்சு . 

Sections both inclusive- இரண்டு 
Scope of the Act --சட்டத்தின் அளாவுகை . 

பிரிவு 

களும் உள்ளடங்கலாக . 
Screening the offender - குற்றவாளியை 

Secular- சமயச் சார்பற்ற . 
ஒளித்து வைத்தல் . 

Secular activity-- சமயச் சார்பற்ற 
Script - எழுத்து ; வரிவடிவம் . 

நட 

வடிக்கை , 
Sculptured- சிற்பமாக்கப்பட்ட . 

Secular common purpose- சமயச் சார்பற்ற 
Sea customs-- கடற்சுங்கம் . 

பொது நோக்கம் . 
Seamen- கடலோடிகள் . 

Secure--கிடைக்கச்செய் ; நிலை நாட்டு . 
Seal- இலச்சினை ; முத்திரை . 

Secured or unsecured debt- பிணையுள்ள 
Seal , common-- பொது முத்திரை . 

அல்லது பிணையில்லாத கடன் . 
Sealed- மூடி முத்திரையிடப்பட்ட . 

Securely- பாதுகாப்பாக . 
Sealing- மூடி முத்திரையிடுதல் . 

Securing compliance with the provisions 
Sealing wax- முத்திரை அரக்கு . 

வகைமுறைகளுக்கு இணங்கியிருக்குமாறு 

செய்தல் . 
Search warrant-- சோதனைக் கட்டளை . 

Security 
Search without warrant- கட்டளையில்லா 

உத்தரவாதம் ; காப்புறுதிப் 

பத்திரம் ; 
மல் சோதனையிடுதல் . 

பாதுகாப்பு ; பிணையம் ; 
Season- பருவம் . 

Security , cn giving- உத்தரவாதம் கொடுப் 
Seat-- இடம் ; இருக்கை ; பதவியிடம் , 

பதன் பேரில் , 
Seat in the Parliament- நாடாளுமன்றத் Sedition-- அரசுக்கு விரோதமான கிளர்ச்சி . 
திலுள்ள பதவியிடம் , 

Seduce- ஈர்த்து வசப்படுத்து ; கற்பு பிறழச் 
Seat of the Supreme 

Supreme Court- உச்சநீதி செய ; குற்றம் அல்லது பாவஞ்செய்யத் 
மன்றத்தின் இருக்கை . 

தூண்டு ; நெறி தவறச் செய் ; வசியப் 
Secession- பிரிந்துபோதல் . 

படுத்து . 
Second offence- இரண்டாவது குற்றம் . Seeking production of deeds- ஆவணங்) 
Second or subsequent conviction-- இரண் 

களைத் தாக்கல் செய்யும்படி கேட்டல் . 
டாவதாக அல்லது அதற்குப் பின்னர் Seeking to make a change- மாற்றம் செய்ய 
தண்டிக்கப்படுதல் . 

முற்படுதல் . 


ஜாமீன் . 


| 


115 


யைச் 


Seizure ---- கைப்பற்றுதல் . 

Seriously affecting theopinion of the Court 
Select-- தெரிந்தெடு . 

நீதிமன்றத்தின் கருத்தைத் தீவிரமாகப் 
Self-control , power of-- தன்னைத்தானே 

பாதித்தல் . 
கட்டுப்படுத்திக் கொள்ளும் சக்தி . 

Serious nature-- கடுமையான தன்மை . 
Self -defence- தற்காப்பு ; பாதுகாப்பு . 

Serious nature of the crime- குற்றத்தின் 
Self - government- சுயாட்சி . 

கடுமையான தன்மை . 
Send for the record of the case , the Appellate Serologist- குரு திநீர் ஆய்வாளர் ; நிணநீர் 
Court shall- மேல்முறையீட்டு நீதிமன்றம் 

ஆய்வாளர் . 
வழக்கின் பதிவுக்கட்டை அனுப்புமாறு 

Servant - பணியாள் . 
கோருதல் வேண்டும் . 

Serve the notice personally- அறிவிப்ளை 
Sending- அனுப்புதல் . 

நேர் முகமாகச் சார்வு செய் . 
Sending under safe and sure conduct back to Server- பரிமாறுபவர் . 
the prison -காவந்தானதும் நம்பகமானது Service-- உபகாரம் ; ஊழியம் ; 

சார்வு 
மான மெய்காவலில் திரும்பச் சிறைக்கு 

செய்தல் : சேவகம் ; சேவை ; பணி . 
அனுப்புதல் . 

Service Book-- பணிப் புத்தகம் . 
Senior and Junior in service - பணியில் 

Service in Government of India - இந்திய 
முதுவரும் பணியில் இளவலும் . 

அரசாங்கத்தில் பணி . 
Senior Approved School- ஒப்புதலளிக்கப் 

Service of debt- கடன் கரைப்பு . 
பெற்ற முது நிலைப்பள்ளி. 

Service of State , judicial-- மா நில நீதித் 
Senior most judge- மிக்க முது நிலை 

துறை ஊழியம் , 
நீதிபதி . 

Service of summons- ஆஜர்க் கட்டளை 
Seniority and juniority in service- பணியில் 

சார்வு செய்தல் . 
முதுவர் நிலையும் பணியில் இளவர் நிலை 

Service Register- பணிப் பதிவேடு . 
யும் . 

Service rendered -- செய்யப்பட்ட ஊழியம் . 
Sensation- உணர்ச்சி . 

Services of an interpreter- மொழிபெயர்ப் 
Sense of expression- வாசகத்தின் பொருள் , 

பாளர் ஒருவரின் பணிகள் . 
Sense of feeling --உணரும் அறிவு . 

. 

Serving the needs of the State-- மா நிலத்தின் 
Sense of law-- சட்டத்தின் பொருள் . 

தேவைகளைப் பூர்த்தி செய்தல் ; மா நிலத் 

தின் தேவைகளுக்கு உதவுதல் . 
Sense , person of ordinary- சாதாரண அறிவு 
உடையவர் . 

Session-- அமர்வு ; கூட்டத்தொடர் . 

Session of Parliament- நாடாளுமன்றத்தின் 
Senses-- புலன்கள் . 

கூட்டத்தொடர் . 
Sentence- தண்டனை; தீர்ப்புத் தண்டனை. 

Session of the Court- நீதிமன்றத்தின் 
Sentence of death- மரண தண்டனை . 

அமர்வு . 
Sentence of detention in a protective home- . Session , Parliament while in- நாடாளு 
காப்பகத்தில் 

வைக்கும் மன்றம் அமர்வில் இருக்குங்கால் . 
தண்டனை . 

Sessions division- செஷன் ஸ் பிரிவு . 
Sentence of fine-- அபராதத் தண்டனை . 

Sessions Judge- செஷன் ஸ் நீதிபதி . 
Sentence of imprisonment for a term not 

Set aside- நீக்கிவிடு ; நீக்கு ; ரத்து செய் . 
exceeding one year- ஓராண்டுக் காலத் 

Set at liberty- விடுதலை செய் . 
திற்கு மேற்படாத சிறைத் தண்டனை . 

Set - off- எதிர்க்கட்டு . 
Sentence passed- தீர்ப்பளிக்கப்பட்ட 
தண்டனை . 

Set off against the term of imprisonment, his 
period of detention shall 

be --அவர் 
Separate- தனித்தனி ; தனிப்பட்ட , 

காவலில் இருந்த காலத்தைச் சிறைத் 
Separation - பிரித்தல் . 

தண்டனைக் காலத்திலிருந்து கழித்தல் 
Sepulchre- கல்லறை . 

வேண்டும் . 
• 128A - 1-18a 


116 


உடைய 


தாகும் , 


செய் , 


போகும் ; 


Set out-- கண்டுள்ள ; விவரிக்கப்பட்டுள்ள. I Shall be liable to punishment- தன் 
Setting apart--- ஒதுக்கி வைத்தல் . 

டனைக்கு ஆளாதல் வேண்டும் . 
Setting aside on appeal- மேல்முறையீட் | Shall be operative- செயற்பாடு 

டின் பேரில் ரத்து செய்தல் , 
Setting forth - விவரித்தல் . 

Shall be punishable , he- அவர் தண்டிக்கப் 

படத்தக்கவர் ஆவார் . 
Setting off- கழித்தல் ; எதிர்க்கட்டு செய் 
தல் . 

Shall be treated as confidential - T6AW LDT 607 

தாகக் கருதப்படுதல் வேண்டும் . 
Setting out - விவரித்தல் . 
Setting up an institution- ஒரு நிறுவனத்தை 

Shall be under supervision- கண்காணிப்பில் 

இருத்தல் வேண்டும் . 
அமைத்தல் நிறுவு தல் . 

Shall begin to run , a fresh period of limita 
Settle an account- -ஒரு கணக்கை முடிவு 

tion- புதிய காலவரையொன்று துவங் 

குதல் வேண்டும் துவங்கும் . 
Settlement- ஏற்பாடு ; தீர்த்துக் கொள்ளு 

Shall cease- இல்லாது போகும் . 
தல் ; திட்டப்படுத்துதல் ; நிலத்தீர்வை ; 
முடிவு செய்தல் , 

Shall cease to be in force- செயற்படாது 
Settlement case - நிலத்தீர்வை வழக்கு . 

நிற்கும் . 

Shall cease 
Settlement 

to have effect - செயற்பாடு 
of dispute- தகராறைத் 

அற்றுப்போகும் ; அமலற்றுப் 
தீர்த்துக் கொள்ளுதல் . 

செயலற்றுப் போகும் . 
Settlement of table of fees- கட்டணங் 
களின் அட்டவணையைத் 

Shall cease to operate- செயற்பாடு அற்றுப் 
திட்டப் 

போகும் . 
படுத்துதல் . 
Sever- பிரி . 

Shall come into force- அமலுக்கு வரும் ; 

அமலுக்கு வருதல் வேண்டும் . 
Severally-- தனித்தனியாக . 

Shall exercise individual judgement -சுய 
Severe sentence-- கடுமையான தண்டனை . 

மான முடிவுக்கு வருதல் வேண்டும் . 
Severity of the sentence- FOOTLOOT1760 

Shall extend --அளாவி நிற்கும் , 
கடுமை . 

Shall have effect- அமலுக்கு வருதலாகும் ; 
Sex , separately for each --- Our G UITGUIT 

செயற்பாட்டுக்கு வருதல் வேண்டும் . 
ருக்கும் தனித்தனியே . 

Shall have power , he - அவர் அதிகாரம் 
Sexual intercourse-- உடலுறவு ; உடற் 

கொண்டிருப்பார் . 

Shall have the same force and effect-- அதே 
Sexual intercourse not amounting to the 

ஆற்றலையும் 

விளைவையும் 
offence of rape- வன்புணர்ச்சிக் குற்ற 

தாயிருக்கும் . 
மாகாத உடலுறவு /உடற்புணர்ச்சி . 

Shall not be called in question in any Court 
Shaking one's credit- ஒருவருடைய 

எந்த நீதிமன்றத்திலும் ஆட்சேபித்தல் 
யத்தைக் குலைத்தல் . 

ஆகாது . 
Shall become void - விழலாகும் விழலா தல் Shall not have effect- அமலுக்கு வருத 
வேண்டும் . 

லாகாது . 
Shall be deemed- கொள்ளப்படுதல் Shall not have 

power , he- அவர் 
வேண்டும் . 

அதிகாரம் கொண்டிருக்கமாட்டார் . 
Shall be heard and determined - விசாரித்துத் Shall presume-- அனுமானித்தல் வேண்டும் . 
தீர்மானிக்கப்படுதல் வேண்டும் . 

Shall require-- கோருதல் வேண்டும் ; வேண் 
Shall be Hindi , the official language of the 

டுறுத்தல் வேண்டும் . 
Union- ஒன்றியத்தின் 

ஆட்சிமொழி Shall remain suspended- தாற்காலிகமாக 
ஹிந்தியாக இருத்தல் வேண்டும் . 

நிறுத்தி வைக்கப்பட்டிருத்தல் வேண்டும் 
Shall be his duty- அவரது கடமையாகும் . Shall stand amended-- திருத்தப்பெற்று 
Shall be lawful - சட்டபூர்வமானதாகும் . நிற்கும் . 


புணர்ச்சி . 


உடைய 


நாண 


i17 


Shall stand cancelled - ரத்தாகி நிற்கும் . Sikh-- சீக்கியர் . 
Shall stand removed to the Supreme Court- Similar- அதேபோன்ற ; போன் ற . 

உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு | Simple imprisonment- மெய்காவல் ; 
நிற்கும் . 

வெறுங்காவல் . 
Shall stand repealed- நீக்கப்பட்டு நிற்கும் . 

Simultaneously-- ஒரே சமயத்தில் , 
Shall take steps- நடவடிக்கைகளை எடுத் | Single act- தனியொரு செய்கை . 
தல் வேண்டும் . 

Single offence- தனியொரு குற்றம் , 
Share-- பங்கு . 

Single sentence- ஒரே தண்டனை , 
Share - holder- பங்குதாரர் . 

Single transferable 

vote , by- ஒற்றை 
Shelter- காப்பிடம் ; தங்குமிடம் . 

மாற்று வாக்கு வழியில் . 
Shift of work- முறை வேலை . 

Singly--தனியாக . 
Shifted , burden of proof - மெய்ப்பிக்கும் Sinking fund - கடனடைப்பு நிதியம் .. 
சுமை மாற்றப்பட்டது . 

Sinking fund charges - கடனடைப்பு நிதிச் 
Shifting cultivation- இடப்பெயர்ச்சிச் சாகு 

செலவுகள் . 
படி . 

Site-- மனை . 
Shipping and navigation- கப்பல்களும் 

Sitting for the dispcsal of the cases- வழக்கு 
கப்பல் பயணமும் . 

களைத் தீர்க்க அமர்தல் . 
Shorthand- சுருக்கெழுத்து . 

Sitting- அமர்வு . 
Short leave - குறுகிய விடுப்பு . 
Short period- குறுகிய காலம் ; குறைந்த 

Sitting of Assembly- சட்டப் பேரவையின் 

அமர்வு . 
கால அளவு . 

Sitting member- பதவியிலிருந்து 
Short title --- குறுந்தலைப்பு . 

வரும் 

உறுப்பினர் . 
Shortage -- பற்றாக்குறை . 

Sitting of the Court - நீதிமன்றத்தின் 
Shortage, acute- கடுமையான பற்றாக்குறை . அமர்வு . 
Shortly before or after it- அதற்குச் சற்று 

Situated- அமைந்துள்ளது . 
முன்போ பின்போ . 

Situation- நிலை ; நிலைமை . 
Show cause காரணம் காட்டுக ' ' . 

Skilful person-- திறமைசாலி ; நிபுணர் ; 
Show cause notice- ' காரணம் காட்டுக 

வல்லுநர் . 
அறிவிப்பு . 

Skill , game of --திறமை விளையாட்டு . 
Show of force , by-- வன்மையைக் காட்டி . 

Slander வாய்மொழி அவதூறு . 
Show separately--தனித்தனியாகக் காட்டு . 

Slander and lible) -- வாய்மொழி அவதூறும் 
Shrine- ஆலயம் . 

எழுத்து வழி அவதூறும் . 
Sick- நலிவுற்ற ; நோயுற்ற . 

Slavery- அடிமைத்தனம் ; அடிமைநிலை . 
Sick leave- நோய் விடுப்பு . 

Sleeping ward-தூங்கும் கூடம் . 
Sick textile undertakings - நலிவுற்ற துணி] 

Slight degree- அற்ப அளவு . 
நெசவு நிறுவனங்கள் . 

Slip- துண்டுச் சீட்டு . 
Sickness-- நோயுடைமை . 

Small coins-- சில்லறை நாணயங்கள் . 
Sift- தெளித்தெடு . 

Smuggler- கள்ளக்கடத்தல் காரர் . 
Sign-- அடையாளக்குறி ; கையொப்பமிடு ; 

Smuggling activities-- கள்ள கடத்தல் 

நடவடிக்கைகள் . 
Sign manual 

அரசரது கையொப்பம் . 
Signature- கையொப்பம் . 

So- அவ்வாறு ; ஆகையால் ; பின்வருமாறு . 
Significance - பொருள் முக்கியத்துவம் . So far as it relates to an act 

கைக்கு 
Signing judgment- தீர்ப்புரையில் ஒப்ப 

அது சம்பந்தப்பட்டிருக்கிற 

மட்டில் . 
மிடுதல் . 


ன சகை . 


ஒரு செய் 


118 


So far as may be- எந்த அளவுக்குக் கூடுமோ | Solemnly affirm , 1-- நான் பயபக்தியோடு 

அந்த அளவுக்கு ; கூடிய அளவிற்கு . உறுதி கூறுகிறேன் . 
So far as possible- இயன்றவரை ; சாத்திய | Solemnly resolved , having--பயபக்தியோடு 
மாகும் அளவிற்கு . 

உறுதி பூண்டு . 
So far as the same may be applicable - அது Solicit- கெஞ்சிக்கேள் கேட்டுப் பெறு ; 

எந்த அளவுக்கு இயங்கக்கூடுமோ அந்த பசப்பி அழை ; வேண்டிக்கொள் . 
அளவுக்கு . 

Soliciting the use of-- பயன்படுத்தும்படி 
So far as they are necessary for the purpose 

வேண்டிக் 

கேட்டுக் கொள்ளுதல் . 
அவை அந்த நோக்கத்திற்கு அவசிய 

Solid state ---திடநிலை . 
மாக இருக்கும் அளவுக்கு . 

Solitary confinement- ஏகாந்தச் 

சிறைவா 
So however- - எனினும் . 

சம் ; தனிமைச் சிறைவாசம் . 
So long as he is so released on bail-அவர் | Solvency- செல்லும் நிலை . 
அவ்வாறு ஜாமீன் பேரில் விடுவிக்கப் 

Solvent-- கரைப்பான் ; செல்லும் புள்ளி ; . 
படுகிற வரையில் , 

பெறுமான முள்ளவர் . 
So long as it remains in force - அது அமலில் 

Solvent extracted oil -- கரைப்பானால் பிரித் 
இருக்கும்வரை . 

தெடுக்கப்பட்ட எண்ணெய் 
So long as may be necessary —TO QUOT 4 

Sonti soru சொண்டிச் சோறு . 
காலத்திற்குத் தேவையோ 

அவ்வளவு 
காலத்திற்கு , 

Sore-- புண் . 
So often as the cffice becomes vacant - பதவி 

Sound finance- சீரான நிதி நலன் . 
காலியாகுந்தோறும் . 

Sound mind 

சீர் மனம் . 
Social custom- சமூக வழக்கம் . 

Sound mind . person of --சீர்மனம் 
Social d sablites- சமூக முட்டுபாடுகள் . 

உடையவர் . 
Social injustice-- சமூக அநீதி . 

Sources of income - வருமான வழிவகைகள் . 
Social insurance- சமூகக் காப்பீடு . 

Sovereign- பேரீரசாண்மை வாய்ந்த . 
Social justice- சமூக நீதி . 

Sovereign Authority-- ஒப்புயர்வற்ற அதி 
Social order--சமூக அமைப்பு . 

கார ஆயம் . 

Sovereign of United Kingdom- யுனைடெட் 
Social planning - சமூகத் திட்டம் வகுத்தல் . கிங்டம் 

முடியரசர் . 
Social practice-- சமூகப் பழக்கம் . 

Sovereign power - தனி பேரரசின் 
Social security - சமூகப் பாதுகாப்பு . 

காரம் . 
Social Service- சமூக சேவை . 

Sovereign Socialist Secular Democratic 

Republic- பேரரசாண்மை 
Social welfare ---- சமுதாய நலன் . 

வாய்ந்த , 
சமதர்ம , சமயச் 

சார்பற்ற , 

மக்க 
Socialism-- சமதர்மம் . 

ளாட்சிக் 

குடியரசு . 
Socialist- சமதர்ம ; சமதர்மவாதி . 

Sovereignty- பேரரசாண்மை . 
Socially and educationally backward classes Sovereignty and Integrity of India for up 

- சமூக நிலையிலும் கல்வி நிலையிலும் holding- இந்தியாவின் பேரரசாண்மையை 
பிற்பட்ட வகுப்பினர்கள் . 

யும் ஒருமைப்பாட்டையும் பேணிக் 
Societies Registration Act- சங்கங்கள் 

காப்பதற்காக , 
வுச் சட்டம் . 

Speaker of the House of the People- மக்கள் 
Society- .சங்கம் ; சமுதாயம் . 

பேரவையின் தலைவர் . 
Soldier ---- தரைப்படை வீரர் . 

Speaker of the Legislative Assembly - சட்ட 

மன்றப் பேரவையின் தலைவர் . 
Solemn affirmation- உள்ளார்ந்த 

யுரை ; பயபக்தியுடன் செய்யும் உறுதி Special- சிறப்பான; தனிப்பட்ட . 
யுரை . 

Special address by the Governor --- ஆளுநரின் 
Solemnly- பயபக்தியோடு . 

சிறப்புப் பேருரை . 


119 


Special agreement - சிறப்பு உடன் பாடு . Specification - குறிப்பிடுதல் . 
Special authority- சிறப்பு அதிகார ஆயம் . | Specified - குறித்துரைக்கப்பட்ட . 
Special Bench- சிறப்பு ஆயம் . 

Specify - குறித்துரை . 
Special care--தனிப்பட்ட கவனம் . 

Specimen- மாதிரி . 
Special directives - வழிச் செலுத்தும் Spectator crowd--- பார்வையாளர் கூட்டம் . 
சிறப்புக் கட்டளைகள் . 

Speedy and natural decay , subject tc --- 
Special emolument--சிறப்பு ஊதியம் ; தனி விரைவாகவும் இயல்பாகவும் 
ஊதியம் . 

அழியக் 

கூடிய . 
Special Executive Magistrate-- நிருவாகத் | Sphere of activities --- செயல் துறை . 
துறை சிறப்பு நடுவர் . 

Spheres , in all- எல்லாத் துறைகளிலும் . 
Special forms of contract-- சிறப்பு ஒப்பந்த Spices- மசாலைப் பொருள்கள் . 

வகைகள் . 
Special Judicial Magistrate- நீதித்துறை . 

Spirit of common brotherhood - OLIT HJÁ 

சகோதரத்துவ உணர்ச்சி . 
சிறப்பு நடுவர். 
Special jurisdiction -சிறப்பு அதிகாரவரம்பு: - Spirit of reform-- சீர்திருத்த மனப்பாங்கு . 

Spirit of inquiry --ஆராய்ச்சி மனப்பாங்கு . 
Special Law-- சிறப்புச் சட்டம் . 

Spirits- எரி சாராயங்கள் . 
Special Leave- சிறப்பு அனுமதி . 

Spirits of wine-- திராட்சை மது . 
Special means of knowledge , he has- 
அறிந்து கொள்வதற்கான சிறப்பான 

Spiritual censure-- ஆன் மீகக் கண்டனம் . 
வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது . 

Spirituous liquor - சாராயங்கலந்த மது . 
Special offences-- தனிப்பட்ட குற்றங்கள் . | Spoilation- பாழ்படுத்துதல் .. 
Special officer- சிறப்பு அலுவலர் . 

Sports - போட்டி விளையாட்டுகள் ; 

விளையாட்டுப் போட்டிகள் . 
Special pay- சிறப்புச் சம்பளம் ; 
சம்பளம் . 

Sports , amusements and entertainments - 
Special provision--சிறப்பு வகைமுறை . 

போட்டி விளையாட்டுகள் , வேடிக்கை 

விளையாட்டுகள் , கேளிக்கைகள் . 
Special Public Prosecutor - அரசு குற்றத் 
துறை சிறப்பு வழக்குரைஞர் . 

Spot of occurrence , the-- நிகழ்ச்சி 

நடந்த 
Special 

பிரதி 
representation- சிறப்புப் 

இடத்திலே . 
நிதித்துவம் . 

Spouse - வாழ்க்கைத் துணை , 
Special responsibility-- சிறப்புப் பொறுப்பு . Stabbing- கத்தியால் குத்துதல் . 
Special right of appeal in certain cases- ஒரு 

Stabiliser - நிலைப்படுத்தி . 
சில வழக்குகளில் மேல் முறையீடு செய் Stability --ஸ்திர நிலை . 
வதற்கான சிறப்பு உரிமை . 

Staff - சிப்பந்திகள் ; பணியாளர் தொகுதி . 
Special Studies ---சிறப்புப் படிப்புகள் . 

Stage --- கட்டம் ; மேடை . 
Species-- வர்க்கம் . 

Stake, playing for- பணயப்பொருள் 
Specially empowered- சிறப்பு வகையில் வைத்து ஆடுதல் . 

அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள ; தனியாக Stamp --- முத்திரை ; வில்லை . 
அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள . 

Stamp duty-- முத்திரைத் தீர்வை . 
Specific performance of contract- ஒப்பந் | Stamp law- முத்திரைச் சட்டம் . 
தத்தை 

குறித்தபடி நிறை | Stamped - முத்திரையிடப்பட்ட ; வில்லை 
வேற்றுதல் , 

ஒட்டப்பட்ட . 
Specific public- தனிப்பட்ட பொதுமக்கள் . 

Stand dissolved and cease to exist , shall 
Specific purpose-- குறிப்பிட்ட காரியம் . 

கலைக்கப்பட்டதாகிவிடுவதுடன் இல்லா 
Specific service - குறிப்பிட்ட ஊழியம் / பணி . மலும் போய்விடும் . 
deny 

Standard 
Specifically திட்ட வட்டமாக 

திட்டம் ; 
அளவைத் 

தரத் 
மறுதலி . 

திட்டம் ; 


தனிச் 


on 


அதில் 


தரம் . 


120 


எடை 


Standard cf living -வாழ்க்கைத் தரம் . Stationed at any such place ,sailors or airmen 
Standardised milk - திட்டப்படுத்தப் 

அத்தகைய இடம் ஏதிலேனும் அமர்த்தப் 
பட்ட 

பட்டுள்ள 

அல்லது 
பால் . 

கடற்படை வீரர் 

வான்படை . வீரர் . 
Standards of weight and measure 

மற்றும் அளவுக்கான அளவைத் Statistics- புள்ளி விவரங்கள் . 
திட்டங்கள் . 

Status- அந்தஸ்து . 
Standing order-- நிலையாணை . 

Statute- இயற்றுச் சட்டம் . 
Starch- தரசம் ; மாச்சத்து . 

Stay- நிறுத்தி வை ; நிறுத்தி வைப்பு . 
Starches- மாவுப் பொருள்கள் . 

Stay of the order--கட்டளையை நிறுத்தி 

வைத்தல் . 
State-- அரசு ; சமஸ்தானம் ; மா நிலம் ; 

Steam -vessel- நீராவிக்கலம் . 
உரை ; பகர் . 

Steel- எஃகு . 
State Act- மா நிலச் சட்டம் செய்சட்டம் . 

Steps-- நடவடிக்கைகள் . 
State fund- அரசு நிதியம் . 

Step father- மாற்றாந் தந்தை . 
State law- மா நிலச் சட்டம் . 

Step mother- மாற்றாந் தாய் . 
State Legislature-- மா நிலச் சட்ட மன்றம் . | Sterilizatiou- கிருமிகளை நீக்குதல் . 
State List- மா நிலப் பட்டியல் . 

Sterilized milk- கிருமி நீக்கப்பட்ட பால் . 
State Medical Register- மாநில மருத்துவப் Still-- வடிவாலை. 
பதிவேடு 

Still in force - இன்னமும் அமலில் இருந்து 
State monopolies- மா நிலத்தின் ஏகபோக 

வருகிற . 
உரிமைகள் . 

Still outstanding- இன்னும் கொடுபடாம 
States Reorganisation Act-- மா நிலங்கள் 

லிருக்கிற . 
மாற்றியமைத்தல் சட்டம் . 

Stipulate-- நிருணய் . 
State of mind| -- மன நிலை . 

Stipulation- உடன்படுகை . 
State of quarantine , putting any vessel into a 

Stock-- இருப்புச் சரக்கு ; திரள் ; மூலதனப் 
--கலம் எதனையும் கட்டாய ஒதுக்கி 

பங்கு . 
வைப்பு நிலையில் இருத்தி வைத்தல் . Stock and share-- மூல தனப் பங்கும் ; 

பங்கும் . 
State of things- பொருள்களின் நிலை . 

Stock exchange-- பங்கு மாற்றம் . 
Statement -உரை ; எதிர்வா துரை; குறிப்பு ; | Stock exchange market- பங்கு 
வாக்குமூலம் வாசகம் 

மாற்றச் 
அறிக்கை ; விவர உரை . 

சந்தை . 

Stock - taking- இருப்புக் கணக்கெடுப்பு . 
Statement of the case- வழக்கின் 

Stolen property --- திருட்டுச் 
உரை . 

சொத்து ; 

திருட்டுப் பொருள் . 
Statement so put in, peruse- அவ்வாறு 
கொடுக்கப்பட்ட எழுத்து 

Stop- அடை ; தடு ; நிறுத்தி வை ; நிறுத்து . 

மூலமான 
விவர உரையைப் பார்வையிடு . 

Stoppage of proceedings- நடவடிக்கைகளை 

நிறுத்தி வைத்தல் . 
Statement written - எழுத்துமூலமான எதிர் 

Stopper- அடைப்பான் ; மூடி . 
வாதுரை . 

Storage- சேகரிப்பு . 
Stating-- உரைத்தல் ; பகர்தல் , 

Storage of foul and waste-- துர் நாற்றமுள்ள 
Stating in simple terms- எளிய சொற்களில் | Storage of foul and waste 

கழிவுப் பொருளைச் சேர்த்து வைத்தல் . 
உரைத்தல் . 

Store-- சேகரி ; சேர்த்து வை . 
Stating reasons - காரணங்களை உரை த்தல் . | Stores-- பண்டகசாலை . 
Station - நிலையம் . 

Storm- புயல் . 
Station House-- காவல் நிலையம் . 

Stranded timber- ஒதுக் குண்ட வெட்டுமரம் . 


. 


; 


விவர 


விவர 


121 


ளாகு . 


செய் ; 


Stranger- அயலான் ; அன்னியன் . 

Subject to punishment- தண்டனைக்கு உள் 
Strangers, considerable body of--கணிச 
மான அயலார் கூட்டம் . 

Subject to prior approval - முந்திய 

ஒப் 
Strike out-- அடித்துவிடு . 

புதலளிப்புக்கு உட்பட்டு . 
Strip off the bark or leaf 

பட்டையை 

Subject to the general control of Sessions 
அல்லது இலையைப் பறி . 

Judge .--செஷன்ஸ் நீதிபதியின் பொதுப் 

படையான கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு . 
Strive - பாடுபடு . 
Strive towards excellence-- பேருயர் திறன் 

Subject to the process of the Court , when 

that person is not - அந்த ஆள் நீதிமன் 
எய்தும் நோக்கில் பாடுபடு . 

றக் 

கட்டளைக்கு உட்பட்டிராதவராக 
Structure-- அமைப்பு ; கட்டுமானம் . 

உள்ளபோது . 
Study-- கல்வி கற்றல் . 

Subject to such control as the State Govern 
Stupefy- உணர்வு மழுங்கச் 

ment may from time to time direct 

- 
மதிமயக்கு . 

மாநில அரசாங்கம் அவ்வப்போது விதிக்க 
Sub -clause- உட்கூறு . 

லாகும் கட்டுப்பாட்டுக்குட்பட்டு . 
Sub - division உட்கோட்டம் . 

Submission--பணிதல் ; பணிந்தனுப்புதல் ; 

பணிந்து உட்படுதல் ; 
Sub - Divisional Judicial 

கருத்துக்கள் 
Magistrate- உட் 

முதலியவற்றைப் பணிந்துரைத்தல் ; 
கோட்ட நீதித்துறை நடுவர் . 

பணிவுடன் முன்வைத்தல் . 
Sub - Divisionall Magistrate-- உட்கோட்ட | Submission of a performance to the judge 
தடுவர் . 

ment of the public- ஒரு படைப்பை 
Sub - Insrector - துணை ஆய்வாளர் . 

தீர்ப்புக்காகப் பொது மக்கள் முன் 
Sub - proprietor- அடிச்சு வான் தார் . 

வைத்தல் . 
Sub - Registrar-- துணைப்பதிவாளர் . 

Submission of apology, discharge of offen 

der on- மன்னிப்புக் கோரலின் பேரில் 
Sub - rule- உபவிதி ; உள்விதி . 

குற்றவாளியை விடுவித்தல் . 
Sub -section - உட்பிரிவு . 

Submission of 

reports- அறிக்கைகளைப் 
Subject--விஷயம் . 

பணிந்துனுப்புதல் . 
Subject - matter- விஷயம் ; விஷயப் பொருள் | Submission to the order of Court-- நீதிமன் 
Subject - matter of dispute- தாவா விஷயம் . 

றத்தின் கட்டளைக்குப் பணிதல் . 
Subject - matter of litigation வழக்கிற்குரிய 

Submitted-- பணிந்தனுப்பப்பட்ட . 
பொருள் ; வழக்கிற்குரிய விஷயம் . Subordinate- கீழ்ப்பட்ட ; கீழமை ; கீழ 
Subject -matter of laws made by Parliament 

மைந்த . 
-நாடாளுமன்றத்தால் இயற்றப்படும் Subordinate local councils- கீழ்நிலை வட் 
சட்டங்களில் ஆளப்படு பொருள் . 

டார மன்றங்கள் . 
Subject to உட்பட்டு ; உட்படுத்து : | Subordinate rank--கீழ்நிலை . 
உள்ளாக்கு . 

Suborn to give false evidence--பொய்ச்சாட் 
Subject to condition- நிபந்தனைக்குட் 

சியம் சொல்வதற்குத் தகாத முறையில் 

சரிக்கட்டு . 
Subject to confirmation- உறுதியாக்கப்படு Subpoena- ஆஜர்க் கட்டளை . 
வதற்கு உட்பட்டு . 

Subscribe = அடிக்கையொப்பமிடு ; 

கையொப்பமிடு . 
Subject to control of the High Court 
உயர் நீதி 

Subscription-- சந்தாத் தொகை . 
மன்றத்தின் ஆளுகைக்கு உ 
பட்டு ; 

உயர் நீதிமன்றத்தின் கட்டுப் Subsequent- பிந்திய . 
பாட்டிற்கு உட்பட்டு . 

Subsequent statutory modifications-- பிந்திய 
Subject to other provisions- பிற 

இயற்றுச் சட்ட மாற்றங்கள் . 
முறைகளுக்கு உட்பட்டு . 

Subsidiary jail- கிளைச் சிறைச்சாலை . 
128A - 1--19 


பட்டு . 


வகை 


122 


Subsidiary shrine-- துணைக்கோயில் . Suffer- இடங்கொடு ; சகித்துக்கொள் ; 
Subsistence allowance-- சீவனப் படி . 

மறைமுகமாக இணங்கி உட்படு , 
Subsistence , means of- பிழைப்பு வழி . 

Suffer a decree- தீர்ப்பாணைக்கு உட்படு . 
Substance- சத்து ; சாராம்சம் ; பொருள் . 

Sufler simple imprisonment , he shall- அவர் 

மெய்காவல் சிறைத் தண்டனை அனுப 
Substantial -கணிசமான ; சாரமான ; 

வித்தல் வேண்டும் . 
பெருமளவிலான . 

Sufference - இடங்கொடுத்தல் ; சகித்து 
Substantial harm--பெருமளவிலான தீங்கு . 

ஏற்றுக்கொள்ளுதல் . 
Substantial proportion- கணிசமான வீதம் . 

Sufference of escape- தப்பியோட 
Substantial question of law- சாரமான கொடுத்தல் ; தப்பியோட விட்டுவிடுதல் ; 
சட்டப் பிரச்சினை . 

தப்பியோட விடுதல் . 
Substantially- கணிசமாக ; சாராம்சமாக . Sufficient cause-----போதிய காரணம் . 
Substantive sentence of imprisonment- Sufficient grounds-- போதுமான 

ஆதாரங் 
தனித்தியங்கும் சிறைத் தண்டனை . 

கள் காரணங்கள் . 
Substitute - பதிலாக ; பதிலாக அமை . Sufficient time -போதுமான அவகாசம் . 
Substitited- பதிலாக அமைக்கப்பட்டது . 

Suggesting - குறிப்பாய் உணர்த்தல் ; 
Substitution- பதிலமைப்பு ; பதிலாக குறிப்பாய்க் காட்டுதல் . 
அமைத்தல் . 

Suggesting measures- நடவடிக்கைகளை 
Subtility --- நுட்பம் ; நுணுக்கம் ; நொய்மை , எடுப்பதற்கு யோசனை கூறுதல் . 
Succeed-- பின்னவராக வா . 

Suggestion- யோசனை . 
Succeeding year- அடுத்துவரும் ஆண்டு . 

Suicide-- தற்கொலை . 
Succession-- வழிமுறை ; வாரிசுமுறை . 

Suit- உரிமை வழக்கு ; தாவா . 

Suitability - பொதுத் தமுடைமை . 
Succession , in-- அடுத்தடுத்து . 

Suitability of the applicant- விண் ணப்பதார 
Succession , right of- வழிமுறையுரிமை ; 

ரின் பொருத்தமுடைமை . 
வாரிசுரிமை . 

Suitable- தகுதியுள்ள ; பொருத்தமான . 
Succession , perpetual- சாசுவதத் 
தொடர்ப்பாடு . 

Suits and proceedings-- வழக்குகளும் நட 

வடிக்கைகளும் . 
Successor-- பின்வருபவர் ; பின்னவர் . 

Suitor- வழக்காளி. 
Successor in office--பதவியில் அடுத்து Sullage--சாக்கடை . 
வருபவர் ; பதவியில் பின்னவர் / பின் 

Sum- தொகை . 
வருபவர் . 
Successor Government, its- அதற்குப் பதவி | Summary determination- சுருக்குமுறையில் 
யில் பிந்திய அரசாங்கம் . 

தீர்மானித்தல் . 
Such a case , in- அத்தகைய சந்தர்ப்பத் | Summary dismissal - சுருக்குமுறைத் தள்ளு 
தில் , 

படி . 
Such addition- அத்தகைய சேர்மானம் . Summary procedure- சுருக்கு விசாரணை 

முறை . 
Such conditions and restrictions as may be 

prescribed- நிர்ணயிக்கப்படலாகும் நிபந் | Summary trial of certain offences-- குறிப் 
தனைகளும் கட்டுப்பாடுகளும் . 

பிட்ட குற்றங்களின் சுருக்கு விசாரணை . 
Sudden and violent passion --திடீரானதும் Summon- ஆணை ; ஆணை விடுத்தல் ; 

கடுமையானதுமான வெறி உணர்ச்சி . ஆஜராகுமாறு உத்தரவிடு . 
Sudden quarrel- திடீர்ச் சண்டை . 

Summoned- ஆஜராகுமாறு உத்தரவிடப் 

பட்ட . 
Sue or be sued by the said name, shall 
அந்தப் பெயரால் வழக்கிடுதலும் வழ 

Summons- ஆஜர்க் கட்டளை . 
கிடப்படுதலும் வேண்டும் . 

Summons case --ஆஜர்க் கட்டளை வழக்கு . 


123 


( என்று ) 


டளை . 


Suo Motu- தானே முற்பட்டு . 

Suppose - இருப்பதாகக் கருது ; 
Superintendence-- கண்காணித்தல் ; கண் 

வைத்துக்கொள் ; ( என ) வைத்துக்கொள் . 
காணிப்பு . 

Supposition --- கொள்மானம் . 
Superintendence of Magistrate, under the- Suppress - ஒடுக்கு . 
நடுவரின் கண்காணிப்பில் . 

Suppression of Immoral Traffic in Women 
Superintendent- கண்காணிப்பாளர் . 

and Girls Act , 1956-1956 ஆம் 

ஆண்டு 
Superintendent of Police- காவல்துறைக் பெண்டிர் , சிறுமியர் விபசாரத் தொழில் 
கண்காணிப்பாளர் . 

ஒடுக்குச் சட்டம் . 
Superior Court- மேல் நிலை நீதி மன்றம் . Supreme Command of the Defence Forces 
Superior Magistrate- மேல் நிலை நடுவர் . 

of the Indian Union shall be vested in 

the President- இந்திய 
Superior officer- மேல் நிலை அலுவலர் . 

ஒன்றியத் துப் 
பாதுகாப்புப் 

படைகளின் உயர்தனி 
Supersede -- ரத்து செய் . 

ஆதிபத்தியம் குடியரசுத் தலைவரிடம் 
Superseded- அடிபட்டுப் போன ; ரத்து 

மேவி நிற்கும் . 
செய்யப்பட்ட . 

Supreme Court- உச்ச நீதிமன்றம் . 
Supersession-- ரத்து செய்தல் . 

Surcharge- மேல் கட்டணம் . 
Supervision- மேற்பார்வை . 

Surety- ஜாமீன் ; ஜாமீன் தார் . 
Supervision order- கண்காணிப்புக் கட் | Surplus- உபரி ; மிகுதி ; மிச்சம் . 

Surplus land- உபரி நிலம் . 
Supplement-- குறை நிரப்பு . 

Surrender- ஒப்புவித்துவிடுதல் . 
Supplemental - குறையை நிரப்புகிற ; | Surrender of rights- உரிமைகளை விடுதலை 
குறையை நிறைவு செய்கிற ; 

குறை 

செய்து கொடுத்தல் . 
றைவு செய்கிற . 

Surrounding line- சுற்றுக்கோடு . 
Supplemental , incidential of consequential | Survey- அளவை செய் ; நில அளவை . 
modifications - குறையை நிறைவு செய் | Survey of India ,, the- இந்திய அளவைத் 
அல்லது இடைடவிளைவாக எழுகிற 

துறை . 
அல்லது 

எழுகிற 
மாறுதல்கள் . 

Survey periodic- காலாந்தர ஆய்வு . 
Supplemental powers-- குறையை 

நிறைவு . 

Surviving alienations- எஞ்சி நிற்கும் பரா 
செய்யும் அதிகாரங்கள் . 

தீனங்கள் . 
Supplementary- குறை நிரப்புகிற . 

Suspend- தாற்காலிகமாக நிறுத்திவை . 

commute 
Suspend , remit or 

sentence 
Supplementary grant- குறை நிரப்பு 

தண்டனையைத் தாற்காலிகமாக நிறுத்தி 
மானியம் . 

வை ; தள்ளுபடி செய் அல்லது மாற்று . 
- Supplies and services-- வழங்கீடுகளும் 

Suspension- தாற்காலிகமாக நிறுத்தி 
ஊழியங்களும் . 

வைத்தல் / விலக்கி வைத்தல் . 
Supply- வழங்கு ; வழங்குதல் ; வழங்கீடு . | Suspension from office- பதவியிலிருந்து தாற் 
Supply and distribution- வழங்குதலும் காலிகமாக விலக்கி வைத்தல் . 
விநியோகமும் . 

Suspension of provisions of law- சட்டத்தின் 
Supply of wants-- தேவைகளைப் பூர்த்தி வகைமுறைகளைத் தாற்காலிகமாக 
செய்தல் , 

நிறுத்தி வைத்தல் . 
Supplying defects-- குறைபாடுகளை நிறைவு | Suspicion- ஐயம் ; சந்தேகம் . 
செய்தல் , 

Suspicious circumstance- சந்தேகத்திற்குரிய 

சூழ்நிலை . 
Support - அனுசரணை ; ஆதரவு ; ஆதாரம் 
ஆதரவு அளி . 

Sustained , accident- ஏற்பட்ட விபத்து . 

has 
Sustained , been -- நிலை நிறுத்தப் 

ஆதர 
Support of , in- அனுசரணையாக ; 
வாக / ன . 

பட்டிருக்கிறது . 
128A - 1-19a 


கிற 


பின் 


ளைவாக 


124 


Swear- பிரமாணம் செய் . 

Symptoms- அறிகுறிகள் . 
Swear in the name of God - கடவுளின் Synthetic- செயற்கையான . 
பெயரால் பிரமாணம் செய் . 

Syrup- பாகு . 
Sweetening agents-இனிப்பூட்டும் கருவிகள் . System- முறை . 
Switch- இணைப்பி . 

System of levy of tax-- வரி விதிப்பு முறை . 
Sword cut- வாள் வெட்டு . 

Systematic-- முறைப்படி ; முறையாக/ ன ) 


T 


Table- அட்டவணை . 

Taking out procession- ஊர்வலத்தை 
Table appended to- இணைக்கப்பட்டிருக்கிற நடத்துதல் . 
அட்டவணை . 

Taking security- ஜாமீன் வாங்குதல் . 
Table below- கீழ்க்கண்ட அட்டவணை , Tamper with a document- ஒரு பத்திரத் 
Table of both the Houses , shall be placed 

தைத் திரித்து மாற்று . 
on the- ஈரவைகளிலும் முன்னிடப்படுதல் | Tampering -- திரித்து மாற்றுதல் ; கலைத் 
வேண்டும் . 

தல் . 
Table of fees- கட்டணங்களின் அட்டவணை . Tampering with witnesses-- சாட்சிகளைக் 
Table settled- திட்டம் 
சேத்தப்பட்ட 

கலைத்தல் . 
அட்டவணை . 

Tapping toddy- கள்ளை வடித்தல் ; கள்ளை 
Take action- நடவடிக்கை எடு . 

வடித்திறக்குதல் . 
Take down in writing- எழுத்து வடிவில் 

Tax- வரி . 
எடுத்துக்கொள் . 

Taxation- வரிவிதிப்பு . 
Take effect , shall- அமலுக்கு வரும் . 

Taxes , duties , cesses or fees-- வரிகள் , 

தீர்வைகள் , மேல்வரிகள் அல்லது கட்ட 
Take into account - கணக்கில் எடுத்துக் 

ணங்கள் . 
கொள் . 

Technical education- தொழில் நுட்பக் 
Take part- கலந்துக்கொள் : பங்குகொள் . 

கல்வி . 
Take step- நடவடிக்கை எடு . 

Technical expression- தொழில் நுட்ப வாச 
Taking away- பறித்தல் . 

கம் . 
Taking cognizance of a suit-- ஓர் உரிமை Technical training- தொழில் நுட்பப் 
வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் 

பயிற்சி . 
கொள்ளல் . 

Tele - communication messages-- தொலைத் 
Taking effect- அமலுக்கு வருதல் , 

தொடர்புச் செய்திகள் . 
Taking into consideration- கருத்தில் கொள் 

Telegraph- தந்தி . 
ளுதல் ; பரிசீலனை செய்தல் ; பரி 

Telegraphic message-- தந்திச் செய்தி . 
கவனத்திற்கு 

எடுத்துக் 
கொள்ளுதல் . 

Telephone- தொலைபேசி . 

Television- தொலைக்காட்சி . 
Taking judicial notice- நீதி 

கவனத்தில் எடுத்துக்கொள்ளுதல் . Temper , person of ordinary - F1 GT I GOT 
Taking on pawn or pledge- அடகாகவோ சுபாவம் உடையவர் . 
அடமானமாகவோ எடுத்துக்கொள்ளு Temporal nature- உலகியல் தன்மை ; 
தல் . 

லௌகீகத் தன்மை . 


வுடன் 


. 


முறையில் 


126 


ஏவு 


ஆட்சி 


கொடு . 


Temporary-- தாற்காலிக . 

Terms of summons - ஆஜர்க் கட்டளையின் 
Temporary injunction- தாற்காலிக 

ஷரத்துகள் . 
கட்டளை . 

Terms used by particular classes of people 
Tempting :-- ஆசையூட்டுகிற ; ச்சையைத் 

குறிப்பிட்ட குழுக்களிடையே வழங்கும் 
தூண்டுகிற. 

குழூஉக் குறிகள் ( சங்கேத மொழி ) . 
Tenancy- குத்தகை உரிமை . 

Territorial Constituency- மண்டலத் தேர் 

தல் தொகுதி . 
Tenant--குடியாள் ; குத்தகைதார் ; 
வாடகைக்காரர் ; வாடகை 

கைக்கு எடுப் Territorial divisions- மண்டலப் பிரிவுகள் . 
பவர் . 

Territorial waters-- ஆட்சி மண்டலக் கடல் . 
Tendency or nature- போக்கு அல்லது Territory- ஆட்சி மண்டலம் ; மண்டலம் ; 
தன்மை . 

நிலப் பரப்பு . 
Tender age of children - குழந்தைகளின் 

Territory of India-- இந்தியாவின் 
பிஞ்சுப்பிராயம் . 

மண்டலம் . 
Tender- ஒப்பந்தப்புள்ளி . 

Testament-- இறுதி விருப்பப் பத்திரம் ; 
உயில் ; மரண 

சாசனம் . 
Tender calling- ஒப்பந்தப்புள்ளிகளைக் 
கொடுக்கும்படி கேட்டல் . 

Testamentary guardia !1- உயில் வழிக் காப் 

பாளர் . 
Tender of amends- ஈடுசெய்தல் . 

Testify- சாட்சியம் சொல் ; வாக்குமூலம் 
Tender of pardon- மன்னிப்பு அளித்தல் . 
Tender years - பிஞ்சுப் பருவம் . 

Testimony- சாட்சியம் ; வாக்குமூலம் . 
Tendered-- கொடுக்க முற்பட்ட . 

Testing the veracity-- வாய்மையைச் 
Tendering-- கொடுக்க முற்படுதல் ; முற் 

சோதித்தல் . 
படுதல் . 

That is to say- அதாவது 
'Tendering sufficient bail-- போதிய ஜாமீன் 

The- அதனதன் ; அந் அந்தந்த ; இந்த ; 
கொடுக்கப்படுதல் . 

ஒவ்வொரு , 
Tending-- முனைதல் . 

Theatre-- அரங்கு . 
Tending to enable Court to determine 

Theatres and dramatic performances- நாடக 
amount , facts தொகையை நிர்ணயிப்ப 

அரங்குகளும் நாடக ஆட்டங்களும் . 
தற்கு நீதிமன்றத்தை இயல்விக்க 

Theft- களவு ; திருட்டு . 
முனையும் சங்கதிகள் . 

Then and there-- அங்கங்கே ; 
Tenets -- கோட்பாடுகள் . 

அவ்வப் 

போதே ; உடனுக்குட 
Tenure-- நிலவுரிமை முறை . 

Then existing- அப்போதிருந்து வந்த . 
Tenure holder-- பிடிமான தாரர் . 

Thence- அவ்விடத்திலிருந்து . 
Tenure of office- பதவி உரிமை முறை . 

There shall be a President of India- இந்தியா 
Term-- கால அளவு ; நிபந்தனை ; பதம் ; வுக்குக் 

குடியரசுத் தலைவர் ஒருவர் 
வாசகம் ; ஷரத்து . 

இருத்தல் வேண்டும் . 
Term of office- பதவிக்காலம் . 

Therefor- அதற்கான . 
Terminal tax - எல்லை முனை வரி . 

Therefrom- அதிலிருந்து . 
Termination- அறுதி செய்தல் ; நீக்குதல் ; | Thereof- அதன் ; அதனுடைய , 

. 
முடிவுறுத்துதல் ; முடிவுறுதல் , 

Thereupon- அதன்பேரில் , 
Termination of the employment- வேலையை Things of value- மதிப்புள்ள பொருள்கள் . 
முடிவுறுத்துதல் / அறுதி செய்தல் . 

Things done or omitted to be done 
Terms and conditions - ஷரத்துகளும் நிபந் செய்தவை அல்லது செய்யாது விடப் 
தனை களும் . 

பட்டவை . 
Terms of imprisonment- சிறைவாசக்கால Think fit , as he may- அவர் தக்கதெனக் 
அளவுகள் . 

கருதலாகும் . 


டன் . 


127 


யான 


Thilks , fit , as he- அவர் தக்கதெனக் | To do or forbear to do- செய்வதற்கு 
கருதுகிறவாறு . 

அல்லது செய்யா திருப்பதற்கு . 
Thinks proper , as he- அவர் முறைய 

To that extent- அந்தப்படிக்கு . 
தெனக் கருதுகிறவாறு . 

To the extent specified- குறித்துரைக்கப் 
Third offence --- மூன்றாவது குற்றம் . 

பட்டுள்ள அளவுக்கு . 

To the satisfaction of the Court- நீதிமன்றத் 
Third person- மூன்றாமவர் . 

திற்குத் திருப்தி அளிக்கும் வகையில் , 
Thirty years old document- முப்பதாண்டு 
காலப் பத்திரம் 

Toddy producing tree- கள் சுரக்கும் மரம் . 

Toilet 
This Act shall extend to the whole of India 

preparations- அழகு சாதனப் 
இந்தச் சட்டம் , இந்தியா முழுவதை 

பொருள்கள் தயாரிப்புகள் . 
யும் அளாவி நிற்கும் . 

Token- அடையாளம் ; சின்னம் . 
Thoroughfare- பொது வழி . 

olerance limit- தாங்கும் திறன் வரம்பு . 
Thought , freedom of- சிந்தனைச் சுதந்திரம் | Toll -- சுங்கவரி . 
Threatening- அச்சுறுத்தல் : பயமுறுத்துதல் ; | Tombstone- கல்லறைக்கல் . 
வெருட்டல் 

Toned milk- பதப்படுத்தப்பட்ட பால் . 
Throughout- முழுவதும் . 

Tool- கருவி . 
Throwing open- திறந்து விடுதல் . 

Torrent- பெருவெள்ளம் . 
Thug- கொலைகாரக் கூட்டத்தைச் சேர்ந் Torrents- கொட்டுமழை . 
தவன் ; தக்கர் . 

Tort- தீங்கு . 
Thumb impression- பெருவிரல் பதிவு . 

Torts- தீங்கியல் . 
Ticket- அனுமீத் சட்டு; நுழைவுச்சீட்டு , Torture-சித்திரவதை. 
பயணச் சீட்டு . 

Total amount- மொத்தத் தொகை . 
Tidal waters- ஏற்றவற்றி நீர் . 

Total number- மொத்த எண்ணிக்கை . 
Tide- ஏற்றவற்றம் . 

Touching- ஒட்டிய ; சம்பந்தமாக ; பற்றிய . 
Tidy- சீராக . 
Tiffin-சிற்றுண்டி , 

Touching any matter pending before the 

Court Martial- படைநீதிமன்றத்தின் முன் 
Till of shop - keeper- கடைக்காரரின் 
கல்லாப்பெட்டி . 

நடப்பிலுள்ள விஷயம் எதையும் பற்றி . 
Till the rising of the Court-- நீதி மன்றம் Touching a right- ஓர் உரிமை சம்பந்தமாக . 
கலையும் வரை . 

Tourniquet- குருதிக் தடுப்புச் சாதனம் . 
Time to time , from- அப்போதைக்கப்போது . | Tout-- வாடிக்கை கொணர்பவர் . 
Time being , for the- அவ்வப்போது . 

Towards securing- நிலை நாட்டும் நோக்கில் , 
Time spent on actual service - 61514 ஊழி | Town- நகரம் . 
யத்தில் செலவழித்த காலம் . 

Township- நகரியம் . 
Time to have recourse to protection , there is 
பாதுகாப்பை நாடுவதற்கு அவகாசம் Trade-- வணிகம் ; வர்த்தகம் ; வாணிபம் ; 

வியாபாரம் . 
இருக்கிறது . 
Times of the year , at all- OT 14.60 TOOIT Trade, commerce and business 

வணிகமும் 
காலங்களிலும் . 

வாணிபமும் வியாபாரமும் . 
Timely completion- உரிய காலத்தில் முடித் | Trade list- வர்த்தகப் பட்டியல் . 

தல் . 
Title- தலைப்பு ; பட்டம் ; 

Trade mark- வணிகக் குறி . 
பதவிப்பெயர் ; 

Trade name 

வர்த்தகப் பெயர் . 
பாத்தியதை . 
To ascertain-உறுதியாய்த்தெரிந்து கொள்ள ; | Trade representation-- வர்த்தகப் பிரதி 

நிதித்துவம் . 
கண்ட 

றிய . 
To be admitted to bail- ஜாமீனில் விடப் 

Trade Union - தொழிற் சங்கம் . 
படுவதற்கு . 

Trader- வணிகர் . 


a 


128 


கட 


Trading corporation- வர்த்தகக் கூட்டு Treason- அரசுத் துரோகம் ,. 
நிறுவனம் , 

Treasure- பொக்கிஷம் . 
Tradition-- மரபு . 

Treasure trove- புதையல் . 
Traffic- போக்குவரத்து ; வியாபாரஞ் | Treasure box -- பொக்கிஷப் பேழை . 
செய்தல் , 

Treasurer- பொருளாளர் . 
Traffic in slaves--- அடிமை வியாபாரம் . Treasury .-- கருவூலம் . 
Training-- பயிற்சி , 

Treasury bill- கருவூலச் சீட்டு . 
Tranquility- அமைதி . 

Treasury Chalan- கருவூலச் செலுத்துச்சீட்டு. 
Transacted , shall be - நடத்தப்பெறுதல் Treated as one full hour , half an hour shali 
வேண்டும் . 

be-- அரை மணி நேரம் , ' ஒரு : முழுமணி 
Transaction-- நடவடிக்கை . 

நேரமாய்ப் பாவிக்கப்படுதல் வேண்டும் . 
Transaction of business-- அலுவல் நட | Treating- நடத்துதல் ; பாவித்தல் ; 
வடிக்கை, 

விருந்தளித்தல் . 
Trancending religious, linguistic and re Treatise--- ஆய்வு நூல் . 
gional or sectional diversities 

சமய , Treatment --- சிகிச்சை ; சீர்திருத்தம் ; நடத் 
மொழி , பிராந்திய அல்லது வகுப்பு தும் முறை ; வைத்தியம் செய்தல் , 
வேற்றுமைகளைக் டந்து . 

Treaty- உடன்படிக்கை . 
Transcribed- பார்த்தெழுதப்பட்ட , 

Treaty obligations- உடன்படிக்கைக் 
Transcript-- எழுதப்பட்ட அல்லது பதிவு 

கடமைப் பொறுப்புகள் . 
செய்யப்பட்ட பிரதி . 

Trend-- போக்கு . 
Transfer -.- உரிமை மாற்றம் ; மாற்றம் ; Trespass-- அத்து 

மீறி நுழைதல் ; அத்து 

மீறுதல் , 
மாற்றல் ; மாற்றுதல் , 

Trespasser-- அத்து மீறுபவர். 
Transfer and disposal of cases , for the 
வழக்குகள்மாற்றப்படுவதற்கும் தீர்த்து Triable - விசாரிக்க நீக்க . 

Trial - விசாரணை . 
வைக்கப்படுவதற்கும் . 

Trial Court-- விசாரணை நீதிமன்றம் . 
Transfer of land- நிலத்தின் உரிமை 

Tribal areas- பழங்குடியினர் பிரதேசங்கள் . 
மாற்றம் , நிலம் மாற்றுதல் செய்தல் , 
Transfer of property --- சொத்தின் 

Tribal communities- பழங்குடிச் 
உரிமை 

சமூகத் 

தினர் . 
மாற்றம் . 

Tribes- பழங்குடியினர் . 
Transfer of share-- பங்கு மாற்றம். 

Tribunal- தீர்ப்பாயம் . 
Transfer of Territory Act-- மண்டல மாற்று True faith - உண்மையான நம் பிக்கை . 
தல் சட்டம் . 

Truant- மட்டம் போடுபவன் . 
Transfer of ownership -- 200L_OLD 

Trust- கட்டளை, 
மாற்றம் , 

Trust , author of- கட்டளை நிறுவனர் . 
Transit-- போக்குவரத்து . 

Trust, beneficiary of - கட்டளைப் பயன் 
Transition- மாறும் காலம் . 

பெறுநர் . 
Transitional provision --- LOIT OSD 

Trust Board-- கட்டளை வாரியம் . 
வகைமுறை . 

Trust , City Improvement- நகர 

மேம் 
Translator- எழுத்துவழி மொழி பெயர்ப் 

பாட்டு நிறுவனம் . 
பாளர் ; மொழி பெயர்ப்பாளர் . 
Transmission-- அனுப்புதல்; மேலனுப்புதல் . | Trust deed- கட்டளை ஆவணம் , 

செல்லுதல் , 
Transport- எடுத்துச் 

Trust , office of- நம்பகமான பதவி . 
கொண்டுசெல்லுதல் , 

Trust property- கட்டளைச் 

சொத்து . 
Transportation-- G GODT LOCITÀ குடியிருப் Trustee- கட்டளைக்காரர் . 
புக்கு அனுப்புதல் , 

Truth of the information received-- கிடைத்த 
Trap- பொறி . 

தகவலின் உண்மை . 
Treads on the ground- -நிலத்தின்மேல் Truth of the matter - விஷயத்தின் உண்மை . 
நடக்கிற . 

Type- வகை. 


கால 


U 


'போது . 


Ultimate object-- இறுதி நோக்கம் . 

| Under intimation to the head office, shall 
Ultimately- இறுதியாக . 

send it to the public analyst- அதைப் 
Ultra vires-- அதிகார 

பொதுப் பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி 
எல்லை கடந்த ; 
அதிகார எல்லைக்கு அப்பாற்பட்ட . 

வைக்கவேண்டும் , அது பற்றிய 

தகவலைத் தலைமை 
Umbilical cord --- தொப்பூழ் கொடி . 

அலுவல 

கத்திற்குத் தெரிவிப்பதோடு . 
Unabie to account satisfactorily , .when 

Under -proprietor- உட்சுவான் தார். 
தகுந்த முகாந்திரம் காட்ட இயலாத 

Under - proprietor and sub- proprietor- உட் 
Unable to maintain- நாமரிக்க இயலாத . 

சுவான் தாரும் அடிச்சுவான் தாரும் . 
Unapproved school- ஒப்புதலளிக்கப்படாத 

Under protest- ஆட்சேபணையின் பேரில் . 
பள்ளி . 

Under seven 

years of age , child- ஏழு 
Unauthorised- அதிகாரம் பெறாத . 

வயதுக்குட்பட்ட குழந்தை . 
Unborn child- பிறக்காத குழந்தை . 

Under the charge-- பொறுப்பின் கீழ் . 
Uncertain intervals ; at- நிச்சயமாகத் 

Under the hand of the Presiding Magistrate 
தெரிய முடியாத . இடைக்காலங்களில் . or Judge--தலைமை வகிக்கின்ற நடுவர் 
Unclaimed-- உரிமை கொண்டாடப் 

அல்லது நீதிபதி தம் கையொப்பமிட்டு . 
படாத ; பாத்தியதை 

கொண்டா Under the section-- இந்தப் பிரிவின்படி கீழ் . 
டப்படாத . 

Under - trials-- விசாரணைக் கைதிகள் . 
Uiconditional discharge- நிபந்தனையற்ற Undergoing imprisonment- சிறைவாசம் 
விடுதலை . 

அனுபவித்தல் . 
Uncontrollable children- கட்டுக்கடங்காத Undertake- ஏற்றுக் கொள் ; மேற்கொள் . 
* குழந்தைகள் . 

Undertaking- ஏற்புறுதி 
Under authority of --- அதிகாரத்தின் 

கொடுத்தல் ; 

ஏற்றுக் கொள்ளுதல் ; நிறுவனம் ; மேற் 
கீழிருக்கிற . 

கொள்ளுதல் ; ஸ்தாபனம் . 
Under colour of the Act-- சட்டத்தைச் 

Under -tenant உள்வாடகைதாரர் . 
சாக்கிட்டு . 
Under his direction and guidance-- அவரது 

Under - writer-- ஈட்டுறுதி செய்பவர் ; உத் 
ஏவலின்படியும் தலைமையின் கீழும் : 

தரவாதம் அளிப்பவர் . 
Under his hand and seal-- அவருடைய 

Undeserved want- தகாத வறுமை 
கையொப்பமும் முத்திரையும் இடப் | Undesirable-- விரும்பத்தகாத ; விரும்பத் 
பட்டு . 

தகாதவர் . 
Under his own hand- அவர் தம் கைப் 
படவே . 

128A 1-20 


130 


கூட் 


- 


கை . 


Undischarged insolvent --விடுவிப்புப் | United Province - ஐக்கிய மாகாணம் . 
பெறாத நொடித்துப்போனவர் : 

Unity- ஒற்றுமை . 
Undisputed --- மறுக்கப்படாத . 

Unity and integrity of the nation- தேசிய 
Undivided interest - பிரிக்கப்படாத பாத்தி ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் . 
யதை .. 

University- பல்கலைக்கழகம் . 
Undue delay - தகாத தாமதம் ' . 

Unlawful assembly- சட்டவிரோதக் 
Undue influence - தகாத செல்வாக்கு . 

டம் ; சட்டவிரோதமான கும்பல் . 
· Undue influence ,| exercising - அடாத Unlawful purpose 

சட்ட விரோதமான 
முறையில் செல்வாக்கைப் 

பயன் 

நோக்கம் . 
படுத்துதல் . 

Unless and until the contrary is proved 
Unemployable- வேலைக்கு அமர்த்தப்பட 

மாறானது 

நிரூபிக்கப்பட்டாலன்றியும் 
முடியாதவர் . 

நிரூபிக்கப்படும் வரையிலும் . 
Unemployed வேலைக்கு அமர்த்தப்படா 

91111 $ SÚULIT Unless he sees cause to do the contrary 
தவர் . 

இதற்கு மாறாகச் செய்வதற்கு அவருக் 
Unemployment- வேலையின்மை . 

குக் காரணம் புலப்பட்டாலன்றி . 
Unexpected demand- எதிர்பாராத கோரிக் Unless the High Court otherwise directs 

உயர் நீதிமன்றம் வேறுவிதமாக உத்தர 
Unexpired portion of sentence- தண்டனை 

விட்டாலன்றி . 
யின் முடிவுறாப்பகுதி . 

Unless sooner rescinded- அதற்கு முன்பே . 
Unfavourable- பிரதிகூலமான . 

ரத்து செய்யப்பட்டாலன்றி . 
Unfermented juice - நொதிக்காத சாறு . 

Unless the context otherwise requires -சூழ் 
Unit - தகுதியற்ற . 

நிலை வேறு பொருள் குறித்தாலன்றி . 
Unforeseen expenditure- எதிர்பாராமல் 

Unless the contrary appears from the context 

--- சந்தர்ப்பத்திலிருந்து இதற்கு 
ஏற்படும் செலவுகள் . 

மாறானது தோன்றினாலன்றி . 
Uniform- ஒரு சீரான ; சீருடை . 

Unless the contrary intention appears from 
Uniform process- ஒரே சீரான செய்முறை ; the context-- சந்தர்ப்பத்திலிருந்து இதற்கு 
ஒரே மாதிரியான செய்முறை ; ஒரே 

மாறான கருத்துத் தோன்றினாலன்றி . 
விதமான செய்முறை . 

Unless the contrary is proved- இதற்கு 
Unginned cotton - கொட்டை நீக்கப்படாத 

மாறானது நிரூபிக்கப்பட்டாலன்றி . 
பருத்தி . | 

Unless there be good cause to the contrary 
Uniformity- ஒரு சீர்மை . 

இதற்கு மாறாகச் செய்வதற்குத் தக்க . 
Unincorporated trading society- கூட்டு 

காரணம் இருந்தாலன்றி . 
நிறுவன மாகப் பதிவு 

செய்யப்படாத Unless there is something repugnant in the 
வர்த்தகச் சங்கம் . 

subject or context--பொருளுக்கு அல்லது 
Union- ஒன் றியம் ; . சங்கம் . 

சந்தர்ப்பத்திற்கு ஒவ்வாததாக எதுவும் 
Union judiciary- ஒன்றியத்து நீதித்துறை . இருந்தாலன்றி . 
Union List - ஒன்றியத்துப் பட்டியல் . Unless they have elected otherwise - அவர் 
Union of India-- இந்திய ஒன்றியம் . 

கள் வேறுவிதமாகத் தேர்வு செய்திருந் 
Union Public Service Commission - 260 ? தாலன்றி . 
யத்து அரசூழிய ஆணையம் . 

Unmeaning in reference to facts, document 
Union Territory - ஒன்றியத்து ஆட்சி மண் --சங்கதிகளைப் 

பொறுத்த 

மட்டில் 
டலம் . 

பொருள் தராததாக இருக்கும் பத்திரம் . 
Unit - அங்கம் ; அலகு ; கூறு ; பகுதி . Unnatural death இயற்கைக்கு மாறான 
Unite-- இரு 

மரணம் . 
United Nations - Organisation - ஐக்கிய Unnatural lust- இயற்கைக்கு மாறான 
நாடுகள் சபை . 

காமம் . 


ணை . 


( 31 


தகவலின் 


Unnatural offence- இயற்கைக்கு மாறான Uphold- நிலை நிறுத்து . 
குற்றம் . 

Upholding the sovereignty and integrity of 
Unobtrusively- அரவமில்லாமல் . 

India , for- இந்தியாவின் பேரரசாண்மை 
Unoccupied - ground - அனுபோகிக்கப் யையும் ஒருமைப்பாட்டையும் பேணிக் 
படாத மனை . 

காப்பதற்காக . 
Unpaid wage-- கொடுபடாக் கூலி . 

Upon information obtained --HL- SIGHT OT 

பேரில் . 
Unsecured debt- பிணையில்லாக் கடன் . 

Upon or in the substance of any material , 
Unsoundness of mind- மனச் சீர்கேடு . 

whoever counterfeits any mark- ஏதேனும் 
Until- வரையில் . 

பொருளின் மீது அல்லது 

அதன் 
Until otherwise directed-- வேறுவிதமாகப் மூலப்பொருளில் கள்ளத்தனமாகக் குறி 
பணிக்கப்படும் வரையில் . 

யிடும் எவரொரு வரும் . 
Until the case is concluded- வழக்கு முடியும் 

Up - to- date-- நாளது தேதி வரை . 
வரையில் , 

Urban - நகர்ப்புறம் . 
Until the contrary is proved - இதற்கு Urban land- நகர்ப்புற நிலம் . 

மாறானது மெய்ப்பிக்கப்படும் வரையில் . Urge-- எடுத்துச் சொல்லு ; வற்புறுத்து . 
Until the contrary is shown- இதற்கு Urgent application - அவசர விண்ணப்பம் . 
மாறானது நிரூபிக்கப்படும் வரையில் . 

Usage-- வழக்காறு . 
Untouchability- தீண்டாமை . 

Use-உபயோகம் ; உபயோகி ; 
Untouchability , abolition of— GOOT LLIT 60 LD பயன் படுத்து ; புழங்கு ; வழங்கு 
ஒழிப்பு. 

மேற்கொள் . 
Untouchability , practising of - GOT LIT User , right of- புழக்க உரிமை . 
மையைப் பயிலுதல் . 

Utensil - பாத்திரம் ; ஏனம் . 
Unusual - difficulty- அசாதாரணமான 

Utility-- உபயோகம் ; பயன் ; பயன் படும் 
இடர்ப்பாடு . 

தன்மை ; பயன்பாடு ; 
Unwarrantable- சரியென்று 

Utilization - பயன்படுத்துதல் . 

Utilizing the experience gained therein 
Unwholesome- ஆரோக்கியத்திற்கு உகந்த 

அதன்மூலம் கிட்டிய அனுபவத்தைப் 
தல்லாத ; உடல் நலத்தைக் கெடுக்கிற . பயன் படுத்தி . 
Unwholesome drug- உடல் நலத்தைக் Utterer- கள்ள நாணயத்தைப் புழக்கத்தில் 
கெடுக்கிற மருந்துச் சரக்கு . 

விடுபவர் . 
Unworthy of- credit- நம்பிக்கைக்கு Utters any fictitious stamp, knowingly— 

அருகதையற்ற ; நம்பிக்கைக்குப் பாத்திர போலி முத்திரை எதனையும் அறிந்தே 
மாகாத . 

செலாவணியாக்குகிற . 


கையா 


பாளு; 


பயனுடைமை . 


காட்ட முடி 


யாத . 


- 


V 


an 


யாக . 


Vacancy-- காலியிடம் . 

Vehicle- ஊர்தி ; வண்டி : 

வாகனம் . 
Vacant - காலியாக இருக்கிற ; காலியான . Vendee- வாங்குபவர் . 
Vacate- காலி செய் ; நீக்கு . 

Vendor- விற்பவர் ; விற்பனையாளர் . 
Vacate injunction- ஏவுகட்டளையை Ventilation , lateral-- பக்கவாட்டுக் காற் 
நீக்கு . 

றோட்டம் . 
Vacation- காலிசெய்தல் ; விடுமுறை . Ventilation , roof-- முகட்டுப்புறக் . காற் 
Vaccination- அம்மைகுத்துதல் , 

றோட்டம் . 
Vacuum pan sugar factory- வெற்று | Venture --துணிதல் . 
வாலைச் சர்க்கரை ஆலை . 

Veracity வாய்மை : 
Vagrancy- நாடோடியாகத் திரிதல் . 

Verbally - சொல்மூலமாக ; வாய்மொழி 
Vakil வக்கீல் . 
Valid- செல்லத்தக்க ; செல்லுபடியாகிற ; 

Verbal warranty-- வாய்மொழி உத்தர 
செல்லும் . 

வாதம் . 
Validate- செல்லத்தக்கதாக்கு . 

Verdict - தீர்ப்பு : தீர்மானம் . 
Validation - செல்லத்தக்கதாக்குதல் . 

Vessel.-- கலம் . 
Validly- செல்லத்தக்க முறையில் . 

Vested-- சூட்டப்பட்டிருக்கிற ; மேவி 

நிற்கிற. 
Validity- செல்லுந்தன்மை . 

மதிப்பு 

Vested with power, he is 
Valuable - பெறுமானமுள்ள ; 

அவர் அதிகாரம் 

சூட்டப் பெறுகின்றார் ; 
வாய்ந்த . 

அவர் அதி 

காரம் வழங்கப் பெற்றிருக்கின்றார் . 
Valuable security- பெறுமதிப் பத்திரம் . 

Vested with power, while he is-- அவர் 
Valuable thing- பெறுமானமுள்ள 

அதிகாரம் சூட்டப் . பெற்றிருக்கும் 
பொருள் . 

போது . 
Van --பெட்டி வண்டி 

Veterinary training- கால்நடை மருத்துவப் 
Vanaspati- வன ஸ்பதி . 

பயிற்சி . 
Variation of conditions of probation- Vexation-- அலைக்கழிவு . 
கண் காணிப்பு நிபந்தனைகளில் மாறுதல் 

Vexatious - அலைக்கழிவு செய்கிற . 
செய்தல் . 

Vexatious search arrest , making 
Variations மாறுதல்கள் . 

அலைக்கழிக்கும் வகையில் 
Varieties-- தினுசுகள் ; வகைகள் . 

அல்லது கைது செய்தல் , 
Vary-- மாற்று . ; மாறுதல் செய் . 

Vexatiously- அலைக்கழிவு செய்வதாய் . 
Vegetable oil தாவர எண்ணெய் . 

Vice - Consul- உதவித் தூதர் . 


or 


சோதனை 


133 


Vice Chairman- துணைத் தலைவர் . Visitor-- பார்வையாளர் . 
Vice President of India - இந்தியாவின் | Visitors ' Book- பார்வையாளர் புத்தகம் . 
குடியரசுத் துணைத் தலைவர் . 

Vital statistics - மக்கள் பிறப்பு இறப்புப் 
Vicinity- அக்கம் பக்கம் ; அண்டை ; சுற்றுப் புள்ளி விவரம் . 
புறம் . 

Vitamin- உயிர்ச்சத்து ; ஊட்டச்சத்து . 
Victims of an offence-- குற்றத்திற்கு இரை | Vitiate- மாசுபடுத்து ; விழலாக்கு . 
யானவர் ( இலக்கானவர் ) . 

Vocabulary.-- சொற்களஞ்சியம் . 
Village administration- கிராம நிர்வாகம் . 

Vocation- உத்தியோகம் . 
Village artisan-- கிராமக் கைவினைஞர் .. 

Vocational training- தொழிற்பயிற்சி . 
Village Officer- கிராம அலுவலர் . 
Village police officer - கிராமக் காவல்துறை voidable- 'விழலாகத்தக்க . 

Void , shall become-- விழலாகும் . 
அலுவலர் . 

Volatile oil- எளிதில் 
Vinegar--காடி ; காடி நீர் . 

ஆவியாகும் 

எண்ணெய் . 
Violation- மீறுகை ; மீறுதல் , 

Voluminous document - அளவில் 

மிகுந் 
Violence - வன்செயல் ; வன்முறை . 

திருக்கும் பத்திரம் . 
Violent death-- வன் சாவு . 

Voluntarily- சுயேச்சையாக ; தம்மிச்சை 
Virtue of powers , by-- அதிகாரங்களின் 

யாக . 
அடிப்படையில் . 

Volunteering evidence- வலிய சாட்சியம் 
Visa--கடப்புச் சீட்டு ; விசா . 

கொடுத்தல் , 
--Visible means of subsistence - கண்கூடாகத் Vote - வாக்கு ; வாக்குரிமை ; வாக்களி . 
தெரிகிற பிழைப்பு வழி . 

Votes on account-- முன்னளி மானியம் , 
Virtue of which , by-- அதன் காரணத் Votes on credit- பற்று மானியம் . 
தாலேயே . 

Voting- வாக்களிப்பு . 
Visible representation-- கண்ணுக்குப் புலனா Voting right- வாக்களிக்கும் உரிமை . 

. 
கும் உருவப்படைப்பு ; பார்க்கக்கூடிய 
சாதனம் . 

Voting paper- வாக்குச்சீட்டு , 
Visit -வருகை ; வருகை தருதல் ; விஜயம் ; | Voyage-- கடற்பயணம் . 
விஜயம் செய்தல் , 

Vulnerable- பாதிக்கப்படக்கூடிய . 


128 A - 1-21 


W 


Wagering- பணயம் வைத்தல் . 

Warranty , verbal- வாய்மொழி உத்தர 
Wagering and betting- பணயம் வைத்தலும் வாதம் . 
பந்தயங் கட்டுதலும் . 

Wash- ஊறல் . 
Wages- கூலி . 

Washing allowance --- சலவைக்கான படி . 
Waging War- போர் தொடுத்தல் . 

Waste land- தரிசு நிலம் . 
Waive -- ( உரிமையை ) விட்டுவிடு . 

Watchman- காவல்காரர் . 
Want of capacity-- திறனின்மை . 

Water course 

ஓடை , நீரோடை . 

Watering place- நீர் வழங்குமிடம் . 
Want of consideration-- மறுபயனில்லாமை . 

Water power-- நீர் விசை . 
Want of due execution - உரிய முறையில் Water storage - நீர்த் தேக்கம் . 
எழுதிக் கொடுக்கப்படாமை . 

Water supplies-- நீர் வழங்குதல் . 
Want of form in the summons- ஆஜர்க் Waterways - நீர்ப் பாதைகள் . 
கட்டளையில் முறையின்மை . 

Ways and means - வழி வகைகள் . 
Wantonly- வேண்டுமென்றே . 

Weeker sections of the community 
Wants - தேவைகள் . 

சமுதாயத்தின் எளிய பகுதியினர் . 
War and Peace- போரும் அமைதியும் . 

Wealth- செல்வம் . 
Wards- காப்பிலுள்ளோர் . 

Wearing- அணிதல் ; உடுத்தல் . 
Warehouse - keeper பண்டக சாலைக் 

Wearing apparel- உடுக்கும் உடை . 
காப்பாளர் . 

Weather- வானிலை . 
Warrant-- கட்டளை ; சாசனம் . 

Weights- - எடைகள் . 
Warrant case-- பிடிகட்டளை வழக்கு . 

Weights and 

measures எடைகளும் 
Warrant of appointment- நியமனச் சாசனம் . அளவைகளும் . 
Warrant of arrest- பிடிகட்டளை . 

Welfare- நல்வாழ்வு . 
Warrant of commitment-- சிறைவைப்புக் Welfare of the labour- தொழிலாளர் நலம் 
கட்டளை . 

நல்வாழ்வு . 
Warrant officer ( army ) - ( படை ) கட்டளை Well -founded-- சரியான 

அடிப்படையில் 
அதிகாரி. 

அமைந்த . 
Warrant of remand 

காவல் வைப்புக் 

Wharf - கப்பல் சரக்கு மேடை . 
கட்டளை . 

Wharfinger- கப்பல் சரக்கு மேடைக்குரிய 
Warrant such a course- அத்தகைய நட 
வடிக்கையை நியாயப்படுத்துதல் . 

Whatever- எதுவாயினும் . 
Warranty- உத்தரவாதம் . 

Whatsoever ---- எதுவேயாயினும் . 


வர் . 


135 


வன 


or 


when bond. is effective-- பத்திரம் நடப் | While in force-- அமலிலிருக்கையில் . 
பிலிருந்து வருகிறபோது . 

While it is in session- அது 
Wien called upon-- கோரப்படும்போது . 

அமர்வில் 

இருக்கையில் . 
Whenever fire is caused wilfully or While so sitting and 
by gross negligence -- வேண்டுமென்றோ 

acting- அவ்வாறு 

அமர்ந்து செயலாற்றுங்கால் . 
அல்லது 

படு அசட்டையினாலோ 
உண்டாக்கப்படும்போதெல்லாம் . 

White background- வெள்ளை நிறப் பின்னணி 

Whole , as a- 
Where it is brought to the notice of the 

முழுவதுமாக ; மொத்தத்தில் . 
Magistrate- அது நடுவரின் கவனத் | Whole collection of documents- பத்திரங் 
திற்குக் கொண்டு வரப்படுமிடத்து . 

களின் மொத்தத் தொகுதி . 
Whereas it is expedient to provide a Whole or in part , in- முழுவதுமாகவோ 
general Penal Code for India 

பகுதியாகவோ . 
இந்தியாவுக்குப் பொதுவானதொரு தண் Whole , States as a - மாநிலங்கள் முழுமை 
டனைச் சட்டத்தை நல்குவது உகந்த யும் . 
தாக இருப்பதால் . 

Wholesale business- மொத்த வியாபாரம் . 
Wheresoever- . எங்கெங்கேயாயினும் . 

Wholly- முழுவதுமாக ; முற்றிலும் . 
Wherever- எங்கேயாயினும் . 

Wholly within- முற்றிலும் உள்ளே . 

Wild animal - வன விலங்கு . 
Wherever practicable- சாத்தியப்படுமிடத் 
தெல்லாம் . 

Wild life 

உயிரினங்கள் . 
Whether before 

aft the 

Wilful disregard- வேண்டுமென்றே 
commencement of the Constitution- 

அலட்சியப்படுத்தல் . 
Wilful 

of 
ந்த 

her 

exposure 
தொடக்கத்திற்கு 
அரசமைப்பின் 

person 
முன்னரோ பின்னரோ . 

அவளுடைய உடம்பை வேண்டுமென்றே 
Whether by way of repeal or amendment 

திறந்து காட்டுதல் . 
நீக்கத்தின் மூலமாயினும் சரி திருத்தத்தின் | Wilfully- வேண்டுமென்றே . 
மூலமாயினும் சரி . 

Will- உயில் ; மரண சாசனம் ; விருப்பம் . 
Whether in money in 

Willing to be witness--சாட்சியாக இருக்க 
kind 

விரும்புதல் . 
பணமாகவோ பொருளாகவோ . 

Wills admitted to probate- நிரூபணச் 
Whether any process of manufacture be 
employed or not- உற்பத்திக்கான செய் 

சான்றிதழ் மூலமாக மெய்ப்பிக்கப்பட்ட 

உயில்கள் . 
முறை ஏதொன்றும் பயன்படுத்தப்பட் 
டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் . 

Wind up - முடிவுறுத்து . 
Whether original 

appellate, | Winding up- முடிவுறுத்துதல் . 
appeal shall lie from 

order- Winding up proceedings -- முடிவுறுத்து 
ஒரு கட்டளையிலிருந்து , அது அசல் கட்ட 

நடவடிக்கைகள் . 
ளையானாலும் சரி , மேல்முறையீட்டுக் | Wireless telegraphy- கம்பியில்லாத் தந்தி .. 
கட்டளை யானாலும் 

மேல் 

Wine - திராட்சை மது . 
முறையீடு செய்ய உரிமை உண்டு . 

Winning mineral 

கனிப் பொருளைத் 
Whether with respect 

Bill 

தோண்டியெடுத்தல் . 
ஒரு மசோதா பொறுத்ததாயினும் . Winnings- வெற்றிப்பொருள்கள் . 
Whichever is earlier- எது முந்தியதோ அது . With endorsement under his hand 
While acting in the discharge of his official 

certifying- உறுதிச்சான்றளிக்கும் மேற் 
duty- அவரது அலுவல்முறைக் கடமையை 

குறிப்போடு தன் கையொப்பமிட்டு . 
ஆற்றுவதில் செயற்பட்டிருக்குங்கால் . With a view to - நோக்கத்துடன் ; பொருட்டு 

128 A - 1 


or 


Or 


an 


சரி , 


to 


al 


an 


--21A 


136 


to 


இந்தப் 


of 


With due regard 

the 

Within the local limits of his jurisdiction 
circumstances of the 

வட்டார அதிகார வரம்பின் 
அவரது 
case 

எல்லைகளுக்குள் . 
வழக்கின் சூழ்நிலைகளைத் தக்கபடி கவனத் 
தில் கொண்டு . 

Within the meaning of this section -- 9050 

பிரிவிற்குள்ள பொருளின்படி ; 
With effect from the date- அந்தத் தேதி 

பிரிவின் 

பொருளின்படி . 
யிலிருந்து அமலுக்கு வருமாறு . 

Within the purview of the section 23 
With endorsement 

certifying 

23 ஆவது பிரிவின் வீச்சுக்குள் . 
the manner 

execution— 

Without and beyond India-- இந்தியாவுக்கு 
நிறைவேற்றிய விதத்தைப் பற்றி உறுதிச் 

வெளியிலும் அப்பாலும் . 
சான்றளிக்கும் மேற்குறிப்புடன் . 

Without giving previous 

giving previous - notice --முன் 
With or without fine- அபாரத்ததுடனோ 

அறிவிப்புக் கொடுக்காமல் . 
இல்லாமலோ . 

Without his knowledge- அவருக்குத் தெரி 
With or without sureties - ஜாமீன் தாரர் 

யாமல் 
களுடனோ இல்லாமலோ . 

Without payment of rent- வாடகை செலுத் 
With reference to it- அது குறித்து . 

துதலின்றி . 
With respect to it-- அது பொறுத்து . 

Without prejudice to the generality of the 
With retrospective 

effect-- முன்னுற foregoing provision- மேற்சொன்ன 
இயக்கும் தன்மையதாக . 

வகைமுறைகளின் பொதுப் 
With strict regard to decency- பாங்கிற்குப் பாதகமின்றி பாதக 

சற்றும் பண்பு குலையாத வகையில் . மன்னியில் 
Withdraw-- எடு ' ; திரும்பப்பெறு ; மீட்டு ; Without prejudice to the generality of the 
மீளப்பெறு ; விட்டு அகல் ; 

வாபஸ் 

powers-- அதிகாரங்களின் பொதுப் பாங் 
பெறு ; விலகிக்கொள் . 

கிற்குப் பாதகமின்றி / பாதகமன்னியில் . 
Withdraw the powers- அதிகாரங்களை Without reasonable 

cause நியாயமான 
மீளப்பெறு . 

காரணமின்றி . 
Withdrawal-- திரும்பப் பெற்றுக் கொள் Wollen textiles - கம்பளித் துணிகள் . 
ளுதல் ; மீளப் பெறுதல் ; 

வாபஸ் Womb- கருப்பை , 
வாங்குதல் ; விலகிக் கொள்ளுதல் . 

Women- பெண்கள் ; பெண்டிர் ; மகளிர் . 
Withdrawal from prosecution-- STL1155 Word 
வழக்கைத் திரும்பப் பெறுதல் அல்லது 

and its derivatives-- சொல்லும் 

அச்சொல்லின் 
வாபஸ் வாங்குதல் . 

அடியாகப் 

பிறக்கும் 

சொற்களும் . 
Withdrawal of money-- பணத்தை எடுத்தல் . | Words and expressions-- சொற்களும் 
Withhold from- கொடுக்காமல் வைத்துக் 

கங்களும் . 
கொள் . 

Words and phrases--- சொற்களும் சொற் 
Withholding assent-- இசைவளிக்க 

மறுத் 

றொடர்களும் : 
தல் . 

Words , qualifying- அடைமொழிச் சொற் 
Within a short distance--கொஞ்ச தூரத் 

கள் ; 

அடையாகவரும் சொற்கள் . 
திற்குள் . 

Work-- பணி ; வேலை . 
Within or without India , offence 

Work , conditions of- வேலைச் சூழ்நிலை 
committed-- இந்தியாவுக்கு உள்ளே அல் 

கள் ; வேலை நிபந்தனைகள் . 
லது வெளியே செய்யப்பட்ட குற்றம் . Work for gain- ஆதாயத்திற்காக வேலை 
Within the limits of jursidiction-- அதிகார 

செய் . 
வரம்பின் 

எல்லைகளுக்குள் ; அதிகார Worker - தொழிலாளி . 
வரம்புக்குள் .. 

Workers' compensation -- Com WIL- 56 
Within the local limits- வட்டார எல்லை 

நஷ்டஈடு . 
களுக்குள் . 

Working order , in- இயங்கும் நிலையில் . 


வாச 


கான 


137 


Works- பணிகள் . 

Written authority-- எழுத்து மூலமான 
Wordhip , religious-- சமய வழிபாடு . 

அதிகாரம் . 
Wound- ஊறு ; காயம் . 

Written consent- எழுத்து வடிவிலான 
Wound pension- ஊறுபட்டதற்கான . ' ஓய் சம்மதம் . 
வூதியம் . 

Written notice - எழுத்துவழி அறிவிப்பு . 
Wrapped - சுற்றப்பட்ட . 

Writing- எழுத்து ; எழுத்திலிருப்பது ; எழுத் 
Wrapper - மேலுறை . 

துக் குறிப்பு .. 
Wreck - of a ship- கப்பலின் சிதைவு . 

Writing , by-- எழுத்து மூலமாக . 
Writ- நீதிப்பேராணை . 

Writing, signature, seal - எழுத்து , கையொப் 
Writ of attachement - ஜப்தி கட்டளை . 

பம் , இலச்சினை . 
Writ of certiorari- ' வழக்குக் கட்டுகளை | Wrong , actionable- வழக்குத் தொடரத் 

அனுப்பிடுக ' என்னும் நீதிப்பேராணை . தக்க தீங்கு . 
Writ of Habeas Corpus- ' ஆளைக் 

Wrong- doer - தீங்கிழைப்பவர் . 
கொணர்க' என்னும் நீதிப்பேராணை . 

Wrongful - சட்டவிரோதமான . 
Writ of Mandamus- ' செய்திடுக ' 

என்னும் Wrongful confinement - சட்டவிரோதமாக 
நீதிப்பேராணை . 

அடைத்து வைத்தல் . 
Writ of Prohibition- ' செய்யற்க ' என்னும் 

Wrongful gain -- ELL 

விரோதமான 
நீதிப்பேராணை . 
Writ of Quo warranto- தகுதியாது ? 

Wrongful loss- சட்ட விரோதமான இழப்பு 
என்னும் நீதிப்பேராணை . 
Written 

Wrongful restraint- சட்ட விரோதமாகத் 
arguments-- எழுத்துருவிலுள்ள 

வைத்தல் , 
வாதங்கள் ; எழுத்து மூலமான 

தடுத்து 

வாதங் 
கள் ; எழுத்து வழி வாதங்கள் . 

Wrought -iron- வனையப்பட்ட இரும்பு . 


ஆதாயம் . 


Y 


Young person--இளம் பருவத்தினர் . 
Youth - இளைஞர் . 
Youthful offender- இளவயதுக் குற்ற 

வாளி . 


Youthful offender and juvenile offender : 

இளவயதுக் குற்றவாளியும் இளங்குற்ற 
வாளியும் . 


Z 


Zoology-- விலங்கியல் . 


Zamindari-- ஜமீன் தாரி . 
Zoological Survey of India- இந்திய விலங் 

கியல் அளவைத்துறை . 


